இருவது வள்ளம்‌ ளு 


பார்வைகள்‌ 


தேர்வும்‌ தொகுப்பும்‌ 


பா. ராகவன்‌ 


https://telegram.me/aedahamlibrary 
யதி 


இருபது பார்வைகள்‌ 


பா. ராகவனின்‌ யதி நாவல்‌ குறித்த 


வாசகர்‌ பார்வைகள்‌ 


தேர்வும்‌ தொகுப்பும்‌ 
பா.ராகவன்‌ 


https://telegram.me/aedahamlibrary 
யதி 


இருபது பார்வைகள்‌ 

தேர்வும்‌ தொகுப்பும்‌: பா. ராகவன்‌ 

0 

பா. ராகவனின்‌ “யதி நாவல்‌ குறித்த வாசகர்‌ மதிப்புரைகளின்‌ தொகுப்பு. 
கட்டுரைகளின்‌ காப்புரிமை அந்தந்த ஆசிரியர்களைச்‌ சேரும்‌. 

0 

இது விலையற்ற மின்‌ நூல்‌. கிண்டில்‌ டைரக்ட்‌ பப்ளிஷிங்கின்‌ 
சட்டதிட்டங்களுக்கு உட்படவேண்டி இருப்பதால்‌ குறைந்தபட்ச விலை 
நிர்ணயம்‌ செய்யவேண்டியதாகிறது. கிண்டில்‌ அன்லிமிடெட்‌ 
வாசகர்களுக்கு எப்போதும்‌ இந்நூல்‌ இலவசமாகக்‌ கிடைக்க வழி 
செய்யப்படுகிறது. கே.டி.பி. விலையற்ற மின்நூல்களை வினியோகிக்க 
வழி செய்து தரும்போது இந்நூல்‌ இலவசமாகவே கிடைக்கும்‌. 

0 


Author’s Website: www. writerpara.com 
Email: writerpara@gmail.com 


https://telegram.me/aedahamlibrary 
யதி - ஓர்‌ அறிமுகம்‌ 


இந்திய பூமியில்‌ ரிஷிகளும்‌ சித்தர்களும்‌ யோகிகளும்‌ பதித்துச்‌ சென்ற 


தடங்களின்‌ தொகுப்பு நிகரற்றது. இந்தியப்‌ பாரம்பரியத்தையும்‌ 
மரபையும்‌ பண்பாட்டையும்‌ தொகுத்து நமக்களித்தவர்கள்‌ இந்த 


யதிகளே. அவர்களது வாழ்வு வினோதமானது. ஒரு கால்‌ உலகத்திலும்‌ 
இன்னொரு கால்‌ உணர்வு உச்சத்திலும்‌ நிலைகொண்டு அலைபாய்வது. 
இந்த நாவல்‌, துறவிகளின்‌ வாழ்க்கையை அதன்‌ யதார்த்தத்‌ 
தன்மையோடும்‌ அதீத புனைவோடும்‌ ஒருங்கே நம்‌ கண்முன்‌ கொண்டு 
வருகிறது. நம்மோடு உடன்‌ பயணித்து, ஆனால்‌ கண்ணில்‌ படாமல்‌ 
இருக்கும்‌ ஒரு வாழ்க்கையைப்‌ படிக்கும்போது நமக்குள்‌ எழும்‌ 
உணர்வுகள்‌ அலாதியானவை. இந்தியக்‌ கலாசாரத்தின்‌ நுனி முதல்‌ 
அடிவரை ஆழங்கால்‌ பாய்ச்சிய ஒருவரால்‌ மட்டுமே இத்தனை விரிவான 
ஒரு பிரதியை யோசிக்கவாவது முடியும்‌. அது பாராவுக்குக்‌ கை 
கூடியிருக்கிறது. 


பொதுவாகவே இந்தியக்‌ கலாசாரத்தின்‌ பின்னணியில்‌ விரியும்‌ 
எழுத்துகள்‌ படிக்கக்‌ கடினமானதாகவும்‌, தத்துவப்‌ பின்னணியில்‌ 
புரியாத மொழியில்‌ எழுதப்பட்டவையாகவும்‌ இருக்கும்‌. ஆனால்‌ 
பாராவின்‌ எளிமையான எழுத்து இச்சிக்கல்களைப்‌ புறம்‌ தள்ளி, 
வாசகனைத்‌ தனக்குள்‌ இழுத்துக்கொள்கிறது. 


நாம்‌ அறியாத மரபானதொரு பேருலகினை, தகிப்பும்‌ உக்கிரமும்‌ 
ததும்பும்‌ நவீன மொழியில்‌ பதிவு செய்திருக்கும்‌ யதி, தமிழ்‌ 
புனைவுலகில்‌ நிகழ்த்தப்பட்டிருக்கும்‌ ஓர்‌ அசுர சாதனை. 


https://telegram.me/aedahamlibrary 
இந்நூலைப்‌ பற்றி ஓர்‌ அறிமுகம்‌ 


இந்நூல்‌ தமிழில்‌ ஒரு முதல்‌ முயற்சி. தினமணி டாட்காமில்‌ பா. ராகவன்‌ 
(2018ம்‌ ஆண்டு) எழுதிய 'யதி' நாவலைத்‌ தொடர்ந்து படித்து வந்த 
வாசகர்களிடம்‌ நாவலுக்கு முன்னுரை எழுதச்‌ சொல்லிக்‌ கேட்கப்பட்டது. 
வருகிற முன்னுரைகளில்‌ சிறந்த ஒன்று புத்தகத்தில்‌ இடம்பெறும்‌ என்று 
அறிவிக்கப்பட்டது. சமூக வலைத்தளங்களில்‌ இந்த அறிவிப்பு 
வெளியானது. 


பத்து மாதங்கள்‌ தினசரித்‌ தொடராக வெளியான யதியைக்‌ கூர்ந்து 
வாசித்த வாசகர்களுள்‌ சுமார்‌ நாற்பது பேர்‌ ஆர்வமுடன்‌ முன்னுரை 
எழுதி அனுப்பினார்கள்‌. அவற்றில்‌ இருபது முன்னுரைகள்‌ பிரசுரிக்கத்‌ 
தேர்வாகி, பாராவின்‌ இணையத்‌ தளத்தில்‌ பிரசுரமானது. அந்த இருபது 
முன்னுரைகளுள்‌ ஒன்றை பா. ராகவனும்‌ தினமணி டாட்காம்‌ ஆசிரியர்‌ 
ஆர்‌. பார்த்தசாரதியும்‌ இணைந்து சிறந்ததெனத்‌ தேர்ந்தெடுத்தனர்‌. 
சிஜே. ஆனந்தகுமார்‌ எழுதிய அம்முன்னுரை 'யதி' அச்சுப்‌ பதிப்பில்‌ 


பிரசுரமானது. 

பாராவின்‌ இணையத்‌ தளத்திலும்‌ ஃபேஸ்புக்கிலும்‌ தொடர்ந்து 
பிரசுரமான மேற்படி இருபது முன்னுரைகளும்‌ தொகுக்கப்பட்டு 
மின்னூலாக வெளியிடப்படும்‌ என்று அறிவிக்கப்பட்டது. இம்மின்னூல்‌ 
அதுவே. 

நாவல்‌ வாசிப்பு அருகி வரும்‌ காலத்தில்‌ யதி பெற்ற பெரும்‌ வரவேற்பும்‌ 
வெற்றியும்‌ தமிழ்‌ வாசகருலகம்‌ மீதான நம்பிக்கையைத்‌ தக்க வைக்கும்‌ 
விதமாக அமைந்தது. 

யதி, சன்னியாசிகளின்‌ உலகில்‌ சுற்றிச்‌ சுழலும்‌ நாவல்‌. இம்மின்னூல்‌ 


'யதி'யை அணுகுவதற்கு ஒரு சரியான திறப்பாக இருக்கும்‌ என்பதில்‌ 
சந்தேகமில்லை. 


https://telegram.me/aedahamilibrary 


மதிப்புரை எழுதியிருப்பவர்கள்‌ 


1. சி.ஜே. ஆனந்தகுமார்‌ 

2. தர்ஷனா கார்த்திகேயன்‌ 

3. முருகு தமிழ்‌ அறிவன்‌ 

4. உஷாந்தி கெளதமன்‌ 

2. எஸ்‌. ஸ்ரீனிவாச ராகவன்‌ 

6. காஞ்சி ரகுராம்‌ 

7. ரஞ்சனி பாசு 

8. பி.வி. ராமஸ்வாமி 

9. இரா. ஸ்ரீதரன்‌ 

10. சிவராமன்‌ 

11. மீனாட்சிசுந்தரம்‌ வைத்தியநாதன்‌ 
12. Ms. Fairy 

13. லங்காபதி சிறீதரன்‌ 

14. பி. சுதாகர்‌ 

15. ஜானகி கிருஷ்ணன்‌ 

16. டாக்டர்‌ ஆர்‌. திருநாவுக்கரசு 

17. டாக்டர்‌ வாசுதேவன்‌ ர்ச்‌ 
18. அரங்கப்பெருமாள்‌ கோவிந்தசாமி 
19. ஏ.கே. சேகர்‌ 

20. துளசி கோபால்‌ 


https://telegram.me/aedahamlibrary 
1. சி.ஜே. ஆனந்தகுமார்‌ 


பா. ராகவனின்‌ யதி அவரது முந்தைய படைப்புகளில்‌ இருந்து பெரிதும்‌ 
வேறுபடுகின்றது. சகோதரர்களான நான்கு சன்னியாசிகளின்‌ கதையை 
ஒற்றை நபரின்‌ மீள்‌ நினைவாகச்‌ சொல்லும்‌ பாவனையில்‌ இந்திய 
சன்னியாச மரபினை, அதன்‌ பிரிவுகளை, காவி உடுத்தினாலும்‌ 
உள்ளத்தின்‌ அலைக்கழிப்பில்‌ பறக்கும்‌ சிந்தனையின்‌ திசைகளை, 
எச்சங்களின்‌ வலைப்பின்னல்களில்‌ சிக்கித்‌ தவிக்கும்‌ துறவு மனங்களை 
எட்டிப்‌ பிடிக்கின்றது. இந்த விதத்தில்‌ சன்னியாசிகளின்‌ உலகினைத்‌ 
துல்லியமாகக்‌ காட்சிப்படுத்தும்‌ முதல்‌ பிரதி இதுதான்‌ என்று நினைக்கத்‌ 
தோன்றுகிறது. 


இந்திய தேசத்தில்‌ துறவிகளுக்கு எல்லாக்‌ காலங்களிலும்‌ இருக்கும்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ அலாதியானது. தமது சொந்தச்‌ சீரழிவுகளால்‌ 
பெயரிழந்து போகும்‌ ஒரு சிலரைச்‌ செய்தியாக நாம்‌ அவ்வப்போது 
கேள்விப்படுகிறோம்‌. ஆனால்‌ மக்கள்‌ கவனத்துக்கேகூட வராமல்‌ 
வாழும்‌ காலம்‌ முழுதையும்‌ தவத்தில்‌ கழித்துக்‌ காணாமல்‌ போவோரும்‌ 
உண்டு. ஒவ்வொரு சன்னியாசத்துக்குமான நோக்கம்‌ மனித குலத்தின்‌ 
மீட்சியே என்று இந்நாவலில்‌ வருகிற அத்தனை சன்னியாசிகளும்‌ 
கருதுகிறார்கள்‌. ஆனால்‌ யதார்த்தத்தில்‌ தங்கள்‌ மீட்சிக்கான வாசல்களே 
அவர்களுக்கு அடைபட்டுப்‌ போய்விடுகின்றன. இது ஒரு துயரம்தான்‌. 
ஆனால்‌ வாழ்வு இவ்விதமாகவே பெரும்பாலும்‌ அமைகிறது. 


யதியின்‌ மிகப்பெரிய சிறப்பாக நான்‌ கருதுவது, மிக மிகக்‌ குறைவான 
பாத்திரங்களைக்‌ கொண்டு எப்படி இவர்‌ இத்தனை பிரம்மாண்டமான 
ஒரு நாவலைக்‌ கட்டியெழுப்பினார்‌ என்கிற வியப்பை இது 
உருவாக்குகின்றது. ஆங்காங்கே ஒரு சில சொற்களில்‌ வந்து போகும்‌ 
உதிரிப்‌ பாத்திரங்களைக்‌ கழித்துவிட்டால்‌ மொத்தமே பத்து பேர்தான்‌ 
இந்நாவலை வழி நடத்திச்‌ செல்கின்றனர்‌. அதிலொரு பாத்திரம்‌ தன்‌ 
இருப்பினை வெளியே காட்டிக்கொள்ளாமல்‌ பிறரது நினைவில்‌ 
மட்டுமே வளர்ந்தும்‌ வாழ்ந்தும்‌ இறுதியில்‌ தன்னையும்‌ தனது 
தவத்தையுமே தாயின்‌ கொள்ளிக்கு ஆகுதியாக்கிக்‌ கொள்கிறது. 


பற்றறுக்கும்‌ நிலைக்கு மிகவும்‌ நேரெதிரான ஒரு நிலையினைத்‌ 
தேர்ந்தெடுத்துக்கொண்டு, தனது பற்றுகளின்‌ மூலமே உறவு 


https://telegram.me/aedahamlibrary 


நிலைகளையும்‌ உணர்வின்‌ கொந்தளிப்புகளையும்‌ கடக்கப்‌ பார்க்கும்‌ 
கதை சொல்லியின்‌ பாத்திரப்‌ படைப்பு விசித்திரமாகவும்‌ ஆர்வத்தைத்‌ 
தூண்டக்கூடியதாகவும்‌ இருக்கின்றது. நாத்திக சன்னியாசம்‌ என்பது 
சற்று வினோதமானதாகப்‌ பலருக்குத்‌ தென்படக்கூடும்‌. ஆனால்‌ இந்திய 
மரபிலேயே அது தொன்றுதொட்டு இருந்து வருவதுதான்‌. சாரவாக 
நாத்திகம்‌ என்றொரு மதப்பிரிவே முக்காலத்தில்‌ இருந்திருக்கிறது. பா. 
ராகவன்‌, தனது வாசிப்பின்‌ எல்லைகளை இத்தளங்களில்‌ 
விஸ்தரித்துக்கொண்டு போவதன்‌ விளைவாக, ஒன்றோடொன்று 
தொடர்பற்ற நான்கு விதமான சன்னியாசங்களை லகுவாக ஒரு 
நேர்க்கோட்டில்‌ கொண்டு வந்து காட்டுகின்றார்‌. ஒரு கட்டத்தில்‌ இது 
நாவல்‌ வாசிக்கும்‌ உணர்வை மறக்கடித்து, முற்றிலும்‌ புதியதொரு 
உலகினை தரிசிக்கும்‌ பரவசத்தைத்‌ தரத்‌ தொடங்கிவிடுகின்றது. 


குறிப்பிட்டுச்‌ சொல்ல வேண்டியது, இந்நாவலில்‌ 
கையாளப்பட்டிருக்கின்ற மொழி. இக்கதையின்‌ நாயகர்களுள்‌ 
ஒருவனை ஆசிரியரே 'மொழியின்‌ குழந்தை' என்றுதான்‌ வர்ணிக்கிறார்‌. 
அது சரிதான்‌. இப்படியொரு புதிய, நூதனமான களத்தைக்‌ கையாள 
இதனைக்‌ காட்டிலும்‌ பொருத்தமான மொழியைத்‌ தேர்ந்தெடுக்க 
முடியாது என்று நினைக்கும்படி இருக்கிறது பா. ராகவனின்‌ நடை. 


//முகமது குட்டியை எரித்தபோது தனக்கு அழுகை வந்ததாக வினய்‌ 
சொன்னான்‌. அது முகமது குட்டிக்காக வந்த அழுகையல்ல என்று 
எனக்குத்‌ தோன்றியது. சுய இரக்கத்தின்பாற்பட்டே வினய்‌ அன்று 
அழுதிருக்க வேண்டும்‌. அல்லது உள்ளுக்குள்‌ அவனையறியாமல்‌ 
மூண்டிருக்கக்கூடிய அச்சம்‌ அந்த அழுகையைத்‌ தந்திருக்கலாம்‌. 
எப்படியானாலும்‌ ஒரு சன்னியாசியின்‌ கண்ணில்‌ நீர்‌ பெருகுவது ஓர்‌ 
அவலமன்றி வேறல்ல.// 


ஒரு கொலை நிகழ்ந்திருக்கிறது. கொன்றவன்‌ தனது கதையைத்‌ தனது 
சகோதரனிடம்‌ சொல்லியிருக்கிறான்‌. கதை சொல்லி இதனை 
நினைத்துப்‌ பார்க்கிற இடம்‌ மேலே காண்பது. ஒரு சிறு பதற்றமும்‌ 
இல்லாமல்‌ ஒரு கொலையை - நினைவில்கூட - அலசிப்‌ பார்க்க முடியுமா 
என்று தெரியவில்லை. மிகையான ஒரு சொல்லினைக்‌ கூட பா. ராகவன்‌ 
இந்நாவலெங்கும்‌ பயன்படுத்தவேயில்லை என்பது வியப்பான விடயம்‌. 


இன்னொரு இடத்தில்‌ இப்படி வருகிறது: 


//மாயை அழகானது. பிரம்மத்தை விடவும்‌ பேரெழில்‌ கொண்டது. 
எளிதில்‌ பிடித்துப்‌ போகிறது. விரும்பும்‌ வரை சுகமளிப்பது. புரிந்து 


https://telegram.me/aedahamlibrary 


கொள்ள இயலாத பிரம்மத்தைக்‌ காட்டிலும்‌ புரியக்கூடிய மாயையை 
நான்‌ மிகவும்‌ விரும்பினேன்‌..// 


கதையில்‌ இவ்வரி இடம்‌ பெறும்‌ கட்டம்‌ மிகவும்‌ முக்கியமானது. 
இந்நாவலின்‌ ஆதாரப்‌ புள்ளி என்று சொல்லத்தக்க ஒரு ஓலைச்‌ சுவடிக்‌ 
குறிப்பு இறுதி வரை விடையற்றுப்‌ போய்விடுகின்றது. சுவடியின்‌ 
சூத்திரதாரியான கதாநாயகர்களின்‌ தாய்‌ இறந்துவிடுகிறாள்‌. கொள்ளி 
வைக்க வேண்டிய மூத்த மகன்‌ [கதையில்‌ அவன்‌ ஒரு யோகி] ஒரு 
தணலாக உருவெடுத்து வந்து அம்மாவின்‌ சிதையில்‌ விழுந்து அவளை 
எரித்துத்‌ தானும்‌ இல்லாமல்‌ போகின்றான்‌. மீபுனைவு அம்சம்‌ சற்றுத்‌ 
தூக்கலாக உள்ள இந்தப்‌ பகுதியில்‌, நிகழ்ந்த அற்புதத்தின்‌ சாயலே 
இன்றிக்‌ கதை சொல்லி இதனை நினைக்கின்றான்‌! 


யதியின்‌ ஒவ்வொரு அத்தியாயத்திலும்‌ இந்தத்‌ தன்மையை மிகவும்‌ 
ரசித்தேன்‌. எழுத்தில்‌ உணர்ச்சிகளைக்‌ கொட்டாமல்‌, வறண்ட 
சொற்களின்‌ புது விதமான கலவையில்‌ வாசிப்பவர்களின்‌ 


உணர்வினைக்‌ கிளறிவிடுகிறது இந்நாவல்‌. 


சென்னையை அடுத்த திருவிடந்தை என்னும்‌ கடலோர கிராமத்தில்‌ 
ஆரம்பித்து அநேகமாக இந்தியாவின்‌ நான்கு மூலைகளுக்கும்‌ 
கதைக்களன்‌ பயணப்படுகிறது. பல்வேறு விதமான நிலப்பரப்புகள்‌, 
பல்வேறு விதமான மனிதர்கள்‌, சாதுக்கள்‌, சன்னியாசிகள்‌, சித்தர்கள்‌, 
யோகிகள்‌, மந்திரவாதிகளைச்‌ சுட்டிக்காட்டி [சேஷாத்திரி சுவாமி, 
ஓஷோ ரஜனீஷ்‌, ஜெயேந்திர சரஸ்வதி போன்றவர்கள்‌ சுய 
அடையாளத்துடனேயே வருகிறார்கள்‌], ஞானத்தின்‌ அகண்ட 
வெளிக்கும்‌ காமத்தின்‌ புலிப்‌ பாய்ச்சலுக்கும்‌ காலம்‌ தோறும்‌ நிகழும்‌ 
முடிவற்ற யுத்த வெளியில்‌ இந்நாவல்‌ சுற்றிச்‌ சுழல்கிறது. யுத்த பலியாகக்‌ 
கதையில்‌ வரும்‌ அத்தனை பேருமே இல்லாது போவதும்‌ காமத்தினைக்‌ 
கடந்து வென்றவளும்‌ சாம்பலாகி, சூனியத்தின்‌ பூரணம்‌ இதன்‌ இறுதி 
அத்தியாயமெங்கும்‌ நிரம்பிவிடுகிறது. ஆனால்‌ சூனியத்துக்கு உள்ளே 
இருந்தும்‌ பூரணத்தை எடுக்க இயலும்‌ என்று கதையின்‌ நாயகர்களுள்‌ 
ஒருவனான விமல்‌ நம்புவதுதான்‌ வாசித்து முடிக்கும்போது நினைவில்‌ 
தங்குகிறது. 

நாவலோ வாழ்க்கையோ, நம்பிக்கையைத்‌ தக்க வைப்பதுதானே 
நமக்குப்‌ பிடித்தமானது? யதி, எனக்கு மறக்க முடியாத ஒரு நாவல்‌. 
ஆசிரியர்‌ அடுத்த நாவலுடன்‌ வருகின்ற வரை இதைத்‌ திரும்பத்‌ திரும்ப 
வாசித்துக்கொண்டிருப்பேன்‌. 


https://telegram.me/aedahamlibrary 
2. தர்ஷனா கார்த்திகேயன்‌ 


மனம்‌ என்ற ஒன்றை விட அதி பிரம்மாண்டமான ஒரு விஷயம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ இருக்க முடியுமா என்ற கேள்வி தான்‌ யதி படித்து முடித்த 
பின்பு எனக்குள்‌ தோன்றியது. துறத்தல்‌ இத்துணை எளிதானதா? 
அல்லது இயல்பானதா? 


சாதாரண இலெளகீக வாழ்வின்‌ அனைத்து இன்ப துன்பங்களையும்‌ 
அனுபவித்துக்கொண்டும்‌, தேவைகளையும்‌ ஆசைகளையும்‌ 
நிறைவேற்ற ஏதோ ஒன்றைக்‌ குறிவைத்து இடையறாது 
ஓடிக்கொண்டும்‌ இருக்கும்‌ சராசரி மனிதர்களுக்கு சந்நியாசத்தின்‌ மீது 
தீராத பிரேமையையும்‌ பொறாமையையும்‌ ஏற்படுத்துகின்றது யதி. 


அடர்ந்த பெருங்காட்டின்‌ மெல்லிய சலனங்களுக்குள்‌ அடைபட்டுக்‌ 
கிடக்கும்‌ மெளனத்தை, ஊடறுத்துக்‌ கலைக்கும்‌ நதியின்‌ 
பேரிரைச்சலோடு தொடங்குகின்றது இந்நாவல்‌. இயற்கையின்‌ இந்தத்‌ 
தவிர்க்க முடியாத நியதியைப்‌ போலவே, எவ்விதக்‌ கேள்விகளுமின்றி 
தீர்க்கமாக மேற்கொள்ளப்பட்ட துறவறத்தை, ஆக்ரோஷமாகக்‌ 
குலைக்க எத்தனிக்கும்‌ பூர்வாசிரமத்தின்‌ எச்சங்களோடு நகர்கின்றது. 


ஒரே குடும்பத்தில்‌ சகோதரர்களாக வளர்ந்த, நான்கு துறவிகள்‌. ஒருவன்‌ 
ஹடயோகம்‌ பயின்று காற்றில்‌ பறக்கும்‌ சிவனடியார்‌. இன்னொருவன்‌ 
மாய, மாந்திரீக வழியில்‌ காமரூபிணியின்‌ அருள்‌ பெறத்‌ துடிக்கும்‌ சக்தி 
உபாசகன்‌. நாம ஜபம்‌ மற்றும்‌ கூட்டுப்‌ பிரார்த்தனை வழி பரமாத்மாவை 
ஆராதிக்கும்‌ ஒரு கிருஷ்ண பக்தன்‌. சிறிதளவு நாடி ஞானம்‌, சில எளிய 
மூச்சு பயிற்சிகள்‌, கொஞ்சம்‌ மனோதத்துவம்‌ என்பவற்றைக்‌ கொண்டு 
மனிதர்களை வசப்படுத்தி, சுதந்திரத்தையும்‌ சுகத்தையும்‌ சுவாசிக்கும்‌ 
ஒரு நாத்திகன்‌. அந்த நான்காமவனின்‌ தன்‌ கூற்றாகக்‌ கதை 
சொல்லப்படுவதால்‌, அவன்‌ நியாயமே நாவலெங்கும்‌ விரவி 
இருக்கின்றது. 


பிரம்மச்சர்ய ஆசிரமத்தில்‌ கடைசியாகச்‌ சந்தித்த இவர்கள்‌, இடையில்‌ 
இரண்டு நிலைகளை மேற்கொள்ளாமல்‌ சந்நியாச ஆசிரமத்தை 
அடைந்த பின்பு மீண்டும்‌ சந்தித்துப்‌ பகிர்ந்து கொள்ளும்‌ 
அனுபவங்களாலும்‌ அவை குறித்த காத்திரமான விவாதங்களாலும்‌ நாம்‌ 
அறியாத வேறொரு வாழ்வு முறை சார்ந்த ஒழுக்கங்களும்‌ ஒழுக்க 


https://telegram.me/aedahamlibrary 
மீறல்களும்‌ அலசப்படுகின்றன. 


உறவுகள்‌, உணர்வுகள்‌, வாழ்வு, தவம்‌, துறவு, மரணம்‌, சொற்கள்‌, 
உணவு, உடல்‌, அறம்‌, காமம்‌, ஆன்மிகம்‌ இன்ன பிறவற்றைக்‌ குறித்து, 
சமூகத்துக்கு ஒருப்‌ பொதுப்‌ பார்வை இருக்கின்றது. ஆனால்‌ இவையே 
ஒரு துறவியின்‌ கோணத்தில்‌ வேறுபட்ட வரைவிலக்கணங்களைக்‌ 
கொண்டிருப்பதாக விளக்குகின்றார்‌ பாரா. மொழியின்‌ சுவையான 
நடையில்‌ கதையை வேகமாகப்‌ படித்துக்கொண்டு போகையில்‌ 
அங்கங்கே சட்டென்று கடிவாளமிட்டு நிறுத்தி சிந்திக்க வைத்து 
விடுகின்றன அவை. 


ஒரு இடத்தில்‌ சொல்கின்றார்‌, "மனிதனின்‌ ஆதிக்குணம்‌ வன்மம்‌ தானே 
தவிர அன்பு அல்ல. அன்பு என்பது வன்மத்தை மறைக்க அணியும்‌ ஒரு 


போர்வை மட்டும்‌ தான்‌". 


இருக்கலாம்‌. கடவுளின்‌ சொல்லை, 'நீ என்ன சொல்வது, நான்‌ என்ன 
கேட்பது' என்று மறுதலித்ததால்‌ பல்கிப்‌ பெருகிய இனம்‌ தானே?. அதன்‌ 
நான்கில்‌ ஒரு பகுதி சமூக வலைத்தளங்களில்‌ அமர்ந்து கொண்டு, 
எத்தனை நேர்மறையான செய்தி வெளிவந்தாலும்‌, அதிலிருந்து 
எப்பாடுபட்டாவது ஒரு எதிர்மறைக்‌ குறிப்பைத்‌ தேடிப்பிடித்து 
அர்த்தமற்ற விவாதங்களை மேற்கொள்வதைப்‌ பார்க்கையில்‌ 


மேற்கண்ட கூற்றை முழுமையாக உறுதிப்படுத்த முடிகின்றது. 


இவை போன்று எழுதித்‌ தீராத பல விஷயங்களை யதியிலிருந்து 
மேற்கோள்‌ காட்டலாம்‌. இவையெல்லாம்‌ துறவறத்துக்குத்‌ தானே 
என்றோ அல்லது புனைவு தானே என்றோ இயல்பாகக்‌ கடந்து போக 
முடியவில்லை என்பதுதான்‌ இந்த நாவலின்‌ சிறப்பம்சம்‌. 


இருக்கும்‌ உறவுகளைத்‌ துறந்த இந்த நான்கு சந்நியாசிகளை விட, 
இல்லாத உறவுகளை செயற்கையாகத்‌ தோற்றுவித்துக்கொண்டு ஒரு 
கதம்ப மாலையைக்‌ கட்டி உலகியலில்‌ இருந்தபடியே துறவறம்‌ பூண்ட 
அம்மாதான்‌ எவ்வளவு பெரிய யோகினி! மிக நேர்மையான, முழு 
நியமமான துறவி, அவள்‌ ஒருத்தி தான்‌. 


விஜய்க்கும்‌ விமலுக்கும்‌ இடையே ஏறக்குறைய பத்து ஆண்டுகள்‌ வயது 
வித்தியாசம்‌ இருக்கின்றது. தவிரவும்‌, அம்மாவின்‌ திருமணம்‌ நடந்து 
சுமார்‌ ஒரு வருடம்‌ சென்றபின்‌ அவள்‌ சந்தித்த மைதிலி, அதற்குப்‌ பல 
வருடங்களுக்கு முன்பே திருமணமாகி நான்கு குழந்தைகளைப்‌ 
பெற்றவள்‌. இந்நிலையில்‌ தாய்‌ தந்தையின்‌ அஞ்ஞாதவாசம்‌ அவ்வவ்‌ 


https://telegram.me/aedahamlibrary 
வயதுக்கான குழந்தைகளின்‌ வளர்ச்சியை அவர்களின்‌ 
குடும்பத்தினரிடமிருந்து எப்படி மறைத்திருக்க முடியும்‌? உண்மையில்‌ 
யாரைப்‌ பழிவாங்க அல்லது வேறு என்ன நோக்கத்துக்காக அவள்‌ 
இவ்வளவு நேர்த்தியாகத்‌ திட்டமிட்டு இத்தனையும்‌ செய்தாள்‌? இப்படிப்‌ 
பூடகங்களாலும்‌ புதிர்களாலும்‌ நிறைந்திருந்தாலும்‌ பெண்மையின்‌ 
வைராக்கியத்துக்கான முழு உருவம்‌ அவள்‌. 


நிலையாமையின்‌ நிரந்தரத்தை ஆழமாகச்‌ சொல்லிக்கொண்டு வந்த 
கதை, கடைசி 20 அத்தியாயங்களில்‌ புனைவைப்‌ போலில்லாமல்‌ 
யதார்த்த வாழ்க்கை என்பது எப்போதும்‌ தீர்வுகளை எட்ட இயலாத 
புதிர்களால்‌ நிறைந்து, அந்த இயலாமையின்‌ தடத்திலேயே பயணிப்பது 
என்பதை ஆணித்தரமாக நிறுவி முடிவது சிறப்பு. 


படித்து முடிந்தபின்பு இன்னதென்று தெரியாத ஒரு மோன நிலைக்கு 
மனதை இட்டுச்சென்று விட்டது யதி. இறுதி அத்தியாயத்தின்‌ கீழ்கண்ட 
பத்தியை மனதுக்குள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ சொல்லிப்பார்த்து 
உருப்போட்டுக்கொண்டே இருக்கின்றேன்‌. வாழ்வில்‌ இனந்தெரியாத 
குழப்பங்கள்‌ ஏற்படுகையில்‌, ஒரு நிமிடம்‌ நிதானிக்க இது எப்போதும்‌ 
உதவும்‌ என்பதில்‌ ஐயமே இல்லை. 


“கிழவா, தவமென்பது வாழ்வு. வாழ்வென்பது நிறைகுறைகளின்‌ சரி 
விகிதக்‌ கலவை. நிறைகள்‌ சார்ந்த அகங்காரமும்‌ குறைகள்‌ சார்ந்த குற்ற 
உணர்வும்‌ தவிர்க்க முடியாதவை. இதில்‌ எதைத்‌ தவிர்க்க நினைத்தாலும்‌ 
தோற்கத்தான்‌ வேண்டும்‌” 


https://telegram.me/aedahamlibrary 
3. முருகு தமிழ்‌ அறிவன்‌ 


சுமார்‌ பத்தாண்டுகளுக்கு முன்னர்‌ கிழக்கிலிருந்து விலகுகிறேன்‌ என்று 


பாரா அறிவித்த நேரத்தில்‌ அதைப்‌ பற்றி விசனப்பட்ட அவரது 
வாசகர்களில்‌ நானும்‌ ஒருவன்‌. 


நேர்த்தியான கதைசொல்லியும்‌, சமூகத்திற்குத்‌ தேவையான 
சிந்தனைகளையும்‌ அனுபவங்களையும்‌ சொல்லும்‌ வல்லமை 
கொண்டவரும்‌ மொழியாளுனருமான எந்த ஒரு எழுத்தாளர்‌ அவ்வாறு 
அறிவித்தாலும்‌ வாசகப்‌ புலத்தில்‌ சலசலப்பும்‌, விசனமும்‌ ஏற்படுவது 
இயல்பு; அவ்வாறு விலகி, ஓரிரு மாதங்களில்‌ காட்சிப்புலத்தில்‌ 
(சின்னத்திரை) அவர்‌ வசனகர்த்தாவாக நுழைந்தபோது ஒரு 
எழுத்தாளராக அவர்‌ நீர்த்துப்‌ போகப்‌ போகிறார்‌ என்ற கவலையுடனும்‌, 
ஆதங்கத்துடனும்‌ பார்த்திருந்தேன்‌. ஆனால்‌ சின்னத்திரை வசனகர்த்தா 
பணி அவரது புனைவெழுத்தை பாதிக்கவேயில்லை. ராட்சச வேகத்தில்‌ / 
அவதாரத்தில்‌ விசுவரூபமெடுக்கவே செய்தார்‌. பூனைக்கதை முந்தைய 
உதாரணம்‌. யதி இப்போது. 


அவரை ஒரு எழுத்தாளராக எனது பதின்ம அல்லது இருபதின்ம 
நாட்களில்‌ அவர்‌ கல்கி குழுமத்திலிருந்த காலத்திலிருந்து வாசிக்கிறேன்‌. 
தொடர்ந்து வாசிக்கிறேன்‌ என்று சொல்லாவிட்டாலும்‌ அவ்வப்போது, 
கண்ணில்‌ படுகிற அவரது முக்கியமான புத்தகங்களை 
வாசித்திருக்கிறேன்‌. கல்கியில்‌ அவர்‌ புழங்கத்‌ தொடங்கிய காலத்தில்‌ 
அவர்‌ வேண்டியமைத்துக்‌ கொண்ட ஒரு தனித்துவமான நடை அவரை 
தனித்துக்‌ காட்டியது; பிற்காலங்களில்‌ அந்த நடை வலிந்து அமையாமல்‌ 
அவ்வப்போது இயல்பாக நுழைந்து வெளியேறுவது போலவே அவரது 
எழுத்தில்‌ தோன்றவாரம்பித்தது; இதற்குக்‌ காரணம்‌ ஒரு 
கதைசொல்லியாக அவருக்கு கைவந்த மொழியின்‌ இலாகவம்‌. எந்த ஒரு 
விடயத்தைப்‌ பற்றியும்‌ பாராவால்‌ நேர்த்தியாக எழுத முடியும்‌ என்ற 
நிலைக்கு அவர்‌ வந்து வெகுகாலம்‌ ஆயிற்று. இந்த நிலையை அடைவது 
ஒரு எழுத்தாளருக்கான பூரணத்துவங்களுள்‌ ஒன்று. [யதியின்‌ 
கதைசொல்லியாக தன்மை நிலையில்‌ வரும்‌ விமல்‌ பாத்திரமும்‌ கூட 
இப்படி “மொழியின்‌ குழந்தை” என்றுதான்‌ விளிக்கப்படுகிறான்‌ ]. 


அப்படியான நிலையை அவர்‌ அடைந்த பின்னர்‌ (என்ற எனது கருத்தில்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


) அவர்‌ எழுதிய முதல்‌ நாவல்‌ அலகிலா விளையாட்டு; பின்னர்‌ 
புவியிலோரிடம்‌; பின்னர்‌ “ரெண்டு” ஒரு வித்தியாசமான 
கதைக்களனுக்காக சலசலக்கப்‌ பட்ட ஒரு புனைவு. 

ஆனால்‌ இதுநாள்‌ வரையான அவரது 20 ஆண்டு கால, அல்லது 
சற்றேறக்குறைய முன்பின்னான, கால அவகாசத்தில்‌ அவரெழுதிய 
புனைவுகளில்‌ எனக்கு துலக்கமாக நினைவில்‌ நிற்பது அலகிலா 
விளையாட்டு. இரண்டாவதாக புவியிலோரிடம்‌. 


இப்போது யதி, பூனைக்கதை இரண்டும்‌ ! 
இவற்றில்‌ யதி அதனது அடர்வு, களம்‌, நெடிதோட்டம்‌, சாகசம்‌, 


புனைவின்‌ அழகியல்‌, அவ்வப்போதான பாத்திரங்கள்‌ வாயிலான பாரா 
வின்‌ தத்துவக்‌ குறிப்புத்‌ தெறிப்புகள்‌ போன்ற காரணங்களால்‌ இனி 
எளிதாக முதலிடம்‌ பெற்று விடும்‌ என்று தோன்றுகிறது. 


களம்‌, இரசிப்புகளுக்கான கூறுகள்‌ : 


புனைவோ அல்லது அபுனைவோ நல்ல நூல்கள்‌ பலவற்றுக்கான ஆதார 
குணம்‌ ஒன்று உண்டு; அது வாசகனின்‌ மன விவாதத்தைக்‌ கிளப்பி 
அவனை சிந்திக்க விடுவது. 


பதின்மங்களில்‌ நான்‌ படித்த ஒரு புனைவு, வாழ்வில்‌ நான்‌ எதிர்‌ நோக்கப்‌ 
போகின்ற அத்தனை பொருதங்களையும்‌ அதன்‌ நடு மண்டையின்‌ 
உச்சியில்‌ அடித்து எதிர்‌ கொள்ள வைத்த ஒரு வல்லமையை எனது 
சிந்தனைக்குள்‌ விதைத்தது; அது 16 வயதில்‌, அன்றிலிருந்து இன்று 
வரை எனது நெருங்கிய நட்புகளில்‌ ஒருவனான தங்கமணி 
பரிந்துரைத்த, ஒரு மனிதனின்‌ கதை என்ற உருஷ்ய புனைவின்‌ 
தமிழாக்கம்‌. பதினேழு வயதில்‌ திஜா வின்‌ மோக முள்ளைப்‌ படித்து 
அந்த முள்‌ கிளறிய வலியை பல நாட்கள்‌ விவாதித்துச்‌ சுமந்து கிடந்து 
கடந்த வாலிபம்‌ எங்களது; ஜெயகாந்தனைத்‌ தொட்ட கணங்களில்‌ 
படித்த அக்கினிப்‌ பிரவேசம்‌ படித்த அக்கணத்தின்‌ அதிர்வும்‌, அட, 
சரிதானே இந்த ஆள்‌ சொல்றது.. என்று பின்னரேற்பட்ட உணர்வும்‌ 
இப்போதும்‌ நினைவில்‌ நிழலாடுகிறது; பதினெட்டு வயதில்‌, 
ஜெயகாந்தனின்‌ பாரிசுக்குப்‌ போ”வைப்‌ படித்து விட்டு நண்பர்களோடு 
இரண்டரை மணி நேரம்‌ விவாதித்திருக்கிறேன்‌. 


யதியும்‌ இவ்விதமான மன விவாதத்தை எனக்குள்‌ நிகழ்த்தியது. 
இது சன்னியாசிகளின்‌ உலகில்‌ உழலும்‌ கதை. நான்கு சகோதரர்களும்‌ 
துறவறம்‌ பூண்ட, வேறு குழந்தைகள்‌ இல்லாத ஒரு குடும்பத்தில்‌, 


https://telegram.me/aedahamlibrary 
அவர்களுக்குள்‌ நிகழ்கிற வாழ்வின்‌, அவர்கள்‌ அமைத்துக்‌ கொண்ட 
அல்லது தேடியடைகிற துறவின்‌, வேறுபாடுகளுக்குள்‌ திளைத்துக்‌ 
கிளம்புகிற, அந்த முயற்சியில்‌ இடம்‌ பெறுகிற பல்வேறு செய்திகள்‌, 
தத்துவங்கள்‌, திடுக்கிடல்கள்‌, கதை போகிற போக்கில்‌ இடம்‌ பெறுகிற 
சில சமகால அல்லது சமீபத்திய உண்மை நிகழ்வுகளின்‌ படிமங்கள்‌, சில 
கொலைகள்‌ அனைத்திலும்‌ ஊடாடிப்‌ பரவுகிற கதை யதி. 


இப்படித்‌ துறவின்‌ பல கிளைத்துவங்களைப்‌ பாடுபொருளாக வைத்து 
இன்னொரு புனைவு தமிழில்‌ இருக்கிறதா என்று தெரியவில்லை. 
அவ்வாறில்லையெனில்‌ அக்காரணத்திற்காகவும்‌ யதி முதன்மை பெறும்‌. 


கதைக்களனுக்கு அப்பால்‌ மேலும்‌ துலக்கமாக நான்‌ இரசித்தது 
அவ்வப்போது யதியின்‌ பாத்திரங்கள்‌, பெரும்பாலும்‌ விமலன்‌, 
வெளியிடுகின்ற அல்லது சிந்திக்கின்றனவாக கதையில்‌ வருகிற சில 


வாக்கியங்கள்‌ ! மாதிரிக்கு... 


0 


ஆனாலும்‌ வனத்தின்‌ ஆகிருதி நதிக்குப்‌ பொறுக்க முடியாது போய்விடும்‌ 
போலிருக்கிறது. அதன்‌ அடர்த்தியைக்‌ கிழித்துக்கொண்டு சீறுவதில்‌ 
வெறி கொண்ட சந்தோஷம்‌. உன்னைவிட நான்‌ வீரியம்‌ மிக்கவன்‌. 
உன்னைக்‌ காட்டிலும்‌ என்‌ உரு பெரிது. உனது அமைதியை எனது 


ஆவேசம்‌ புணர்ந்து பெருகுவதே இயற்கை. 


நல்லது. இயற்கை பெரிதுதான்‌. அது பெரிது என உணரும்‌ 
மனத்தைவிடவா என்று யோசிக்க ஆரம்பித்தேன்‌. 


0 


சிப்பிக்குள்‌ சித்திரம்‌ எழுதுவது போல. தவிர, ஒரே உயிர்தான்‌ 
என்றாலும்‌ ஒன்றிலிருந்து கிளைக்கிறபோதே தன்‌ உருவையும்‌ 
வெளிப்பாட்டையும்‌ வேறுபடுத்திக்‌ காட்டிக்கொள்வதில்தான்‌ எத்தனை 
வேட்கை இந்தச்‌ செடிகளுக்கு! ஆயினும்‌ கலவையான வாசனையில்‌ 
அவை புதர்த்தன்மை எய்திவிடுகின்றன. நெருங்கிப்‌ படர்ந்த 
அடர்த்தியில்‌ ஓர்‌ அச்சுறுத்தல்‌ சேர்ந்துவிடுகிறது. 

0 


சிந்தனை ஒரு புதர்‌. நெருங்கி அமர்ந்து ஒவ்வொரு செடியாக, ஒவ்வொரு 
இலையாக எடுத்து நீவிவிட்டு உற்றுக்‌ கவனிக்கலாம்‌. முகர்ந்து பார்த்து 


https://telegram.me/aedahamlibrary 


பேதம்‌ அறியலாம்‌. எது நல்லது? எது கெட்டது? எது மருந்தாகும்‌? எது 
விஷமாகும்‌? யாரையாவது கேட்கலாம்‌. 


0 


'குருஜி, நீங்கள்‌ பெண்களின்‌ முலைகளை எண்ணிப்‌ பார்ப்பதுண்டா?' 
அவர்‌ யோசிக்கவேயில்லை. சட்டென்று பதில்‌ சொன்னார்‌, 

'கண்‌ திறந்த கணத்தில்‌ பார்த்த முதல்‌ உறுப்பு. எப்படி 
நினைக்காதிருப்பேன்‌? முலைகள்தாம்‌ என்‌ கடவுள்‌. ஆனால்‌ கடவுளைத்‌ 
தொட்டு, கசக்கிப்‌ பார்க்க எனக்குச்‌ சக்தி இல்லை.' 


இப்படியான பல தெறிப்புத்‌ தெளிப்புகள்‌ நாவல்‌ நெடுகிலும்‌ உண்டு. 
தகவல்கள்‌: 


யதியின்‌ கதை போகிற போக்கில்‌ சொல்லப்படும்‌ பல தகவல்கள்‌ 
சுவையானவை, உதகையில்‌ மூப்பர்களின்‌ வயதை குறிஞ்சி மலர்ப்புடன்‌ 
ஒத்துக்‌ கூறுவது (மூன்று குறிஞ்சி கண்டவர்‌), பலார்ஸா சப்பாத்திக்‌ 
கல்லில்‌ சப்பாத்தி மெல்லிசாக வரும்‌, திருப்பதியில்‌ திருப்பாவை 
கோஷ்டியில்‌ எவரும்‌ பின்னால்‌ இணைந்து கொண்டால்‌, பத்து நிமிடம்‌ 
அளவுக்கு தரிசனம்‌ பார்க்கலாம்‌ (மீசை மழித்திருக்க வேண்டும்‌, திருமண்‌ 
அணிந்திருக்க வேண்டும்‌) போன்று பல சுவையான தகவற்கூறுகள்‌ 
கதை முழுவதும்‌ விரவியிருப்பது.. இதுவெல்லாம்‌ ஒரு சுவையா என்று 
கேட்டால்‌, ஆம்‌, நிச்சயமாக! வாசகனுக்கு வாசிப்பின்‌ போக்கில்‌ பல 
தகவல்களைக்‌ கடத்துவதும்‌ நல்ல எழுத்தின்‌ ஒரு அறிகுறி. 

சாகச நிகழ்வுகள்‌: 


துறவின்‌, சித்தர்களின்‌ சாகச நிகழ்வுகள்‌ பல கதைப்போக்கில்‌ பல 
இடங்களில்‌ வருகின்றன. பகுதி 38 ல்‌ வரும்‌ மீன்‌ உண்டவன்‌'ல்‌ வரும்‌ 
திரைலங்கரின்‌ கதை, மற்றும்‌ விஜயன்‌ நெருப்பில்‌ படுத்திருப்பது 
போன்றவை காமிக்ஸ்‌ நிகழ்வுகள்‌ போலத்‌ தோன்றினாலும்‌, 
உண்மையான சித்தர்களின்‌ அனுபவங்கள்‌, சக்திகளை உணர்ந்தவர்கள்‌ 
இந்த 20,21 ம்‌ நூற்றாண்டிலும்‌ உண்டு; பாரா கூட இப்படிப்பட்ட சில 
அனுபவங்களைக்‌ கண்டிருக்கக்‌ கூடும்‌. 


இந்த இடத்தில்‌ பேராசிரியர்‌ அசஞா அவர்கள்‌ எழுதிய அருளாளர்கள்‌ 
என்ற நூலின்‌ நினைவு வருவதைத்‌ தவிர்க்க இயலவில்லை; அதில்‌ அவர்‌ 
நேரில்‌ கண்ட, உணர்ந்த அருளாளர்களின்‌ செயல்களையும்‌ 


அற்புதங்களையும்‌ அவர்‌ விவரித்திருக்கிறார்‌. தேர்ந்த தமிழறிஞரும்‌, 


https://telegram.me/aedahamlibrary 
தமிழ்‌ இலக்கியத்தின்‌ ஒப்பற்ற சமகால விற்பன்னரான பேச்சாளர்‌ 
மற்றும்‌ எழுத்தாளரான அவருடைய அந்த நூலே, இவ்விதமான 
சித்தர்களின்‌ சாகசங்களுக்குச்‌ சான்று. 
யதியில்‌ இத்தகைய சாகசங்கள்‌ வேண்டுமளவு உண்டு; யதியின்‌ 
நிறைவுப்‌ பகுதி கூட இப்படி ஒரு சாகச ஆகுதியுடனேயே 
நிறைவுறுகிறது. 
துறவு: 
எளிமையான வாழ்வு வாழும்‌ ஒரு பிராமணக்‌ குடும்பத்தின்‌ தாய்‌, தந்தை, 
அவர்களது நான்கு குழந்தைகள்‌, குழந்தைகளின்‌ ஒரே தாய்‌ மாமன்‌, 
இரண்டு வயசாளிகளான சித்தர்கள்‌ மற்றும்‌ திருப்போரூர்ச்‌ சாமி, நாயகி, 
அவளின்‌ அம்மா... இவ்வளவுதான்‌ பாத்திரங்கள்‌. 


என்ன ஒரேயடியாகத்‌ தூக்குகிறாய்‌ என்று கூட இந்த முன்னுரையை 
வாசிப்பவர்களுக்கு ஒரு எண்ணம்‌ வரக்‌ கூடும்‌; இந்தக்‌ குறைந்த 
எண்ணிக்கையிலான பாத்திரங்களைச்‌ சுற்றிச்‌ சுழலும்‌, துறவைப்‌ 
பின்புலமாகக்கொண்ட கதை, சுமார்‌ 1,70,000 சொற்கள்‌ கொண்ட, 
சுவாரசியம்‌ குறையாத வாசிப்புக்கு உத்தரவாதமளிக்கிற புனைவாகப்‌ 
பெருகுவது ஒரு அசாத்தியமான காரியம்‌! 


யதியின்‌ நாயகர்கள்‌ நால்வரான விஜய்‌, வினய்‌, வினோத்‌, விமல்‌ ஒருவர்‌ 
பின்‌ ஒருவராகத்‌ துறவுத்‌ தேடலில்‌ ஈடுபடுவதற்காகக்‌ கிளம்புவதும்‌, 
இறுதியில்‌ அவர்கள்‌ என்ன காரணத்திற்காகத்‌ திரும்பச்‌ சேரும்‌ சூழல்‌ 
வருகிறது என்பதும்தான்‌ நாவலின்‌ ஓரிழை. இதில்‌ நான்கு பேரும்‌ 
நான்கு விதமான துறவு வர்க்கத்தில்‌ நுழைந்து புறப்படுகிறார்கள்‌. 


துறவிகளில்‌ “கண்டவர்‌ விண்டிலர்‌, விண்டவர்‌ கண்டிலர்‌” என்ற 
நிலையடைந்த ஞானிகள்‌ உண்டு ; மந்திரம்‌, மாந்திரீகம்‌, கருப்புலகம்‌, 
ஆவிகள்‌, யட்சினிகள்‌ என்ற புலத்திற்குள்‌ உழலும்‌ கேரளச்‌ 
சாமியார்களின்‌ பிரிவு உண்டு; ஏதோவொரு இயக்கத்தைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு பாண்டுரங்கா, பண்டரி நாதா, ஹரே கிருஷ்ணா என்று 
பாடிக்கொண்டலையும்‌ துறவு மார்க்கம்‌ உண்டு, சாதாரண மக்கள்‌ 
எண்ணி அச்சப்‌ படுகிற அளவில்‌ அரசின்‌ அதிகார மட்டத்தின்‌ சகல 
இழைகள்‌, நிகழ்‌,நிழலுலகின்‌ முடிசூடா மன்னர்களுடனான 
தொடர்புகளோடு இயங்கும்‌ துறவிகள்‌ வர்க்கம்‌ உண்டு; இத்தைகய 
துறவின்‌ அனைத்துப்‌ புலங்களிலும்‌ புகுந்து புறப்படுகிறது இக்கதை. 
இந்த ஒவ்வொரு இழையும்‌ பிரித்து நெய்யப்பட்டால்‌ கிடைக்கும்‌ 


https://telegram.me/aedahamlibrary 
துறவின்‌ பேரெழில்‌ துகிலே யதி. 


இவ்வாறு துறவின்‌ நான்கு படிம நிலைகளை முன்‌ வைக்கின்ற 
பொழுதில்‌ அவை நான்கையும்‌ ஒப்பிட்டுச்‌ சிந்திக்கவும்‌; துறவு என்றால்‌ 
என்ன என்பதன்‌ ஆதாரக்‌ கேள்வியை எழுப்புவதையும்‌ யதி 
உங்களுக்குள்‌ இடறி விடுவது நிச்சயம்‌; ஒரு வகையில்‌ அதுவும்‌ இந்தப்‌ 
புனைவின்‌ வெற்றிகளில்‌ ஒன்று. 


மேற்கண்ட நான்கு துறவு நிலைகளுள்‌ ஒரு கூற்றைக்‌ கொண்ட விமலன்‌, 
கதையின்‌ முடிவில்‌ தான்‌ கைக்கொண்ட துறவின்‌ வழியை மீண்டும்‌ 
துறவைத்‌ தொடர்வானா அல்லது துறவின்‌ மேன்மைகளின்‌ 
உன்னதங்களை மட்டும்‌ தனதாக்கி துறவின்‌ உன்னதத்துவத்தை 
அடைந்து சிவனை ஒத்த சித்தனாகி விட்ட தன்‌ ஒரு சகோதரனையும்‌, 
வாழ்வின்‌ பலவீனங்களின்‌ சறுக்கல்களைத்‌ தனது துறவு முயற்சியின்‌ 
ஊடாகச்‌ சந்தித்து அவற்றில்‌ வீழ்ந்து, எழுந்து, வீழ்ந்து, எழுந்து 
கடைசியில்‌ தியாகத்தின்‌ மூலமும்‌, எதனையும்‌ பெற விரும்பாமல்‌, 
எல்லாவற்றையும்‌ கொடுக்க விரும்பிய நிலைக்கு தன்னை உயர்த்திக்‌ 
கொண்டு தானும்‌ சித்தனாகி விட்ட இன்னொரு சகோதரன்‌ வழியிலான 
துறவின்‌ வழியை மேற்கொள்வானா, என்ற ஐயம்‌ ஏற்படாமல்‌ இல்லை; 
சொன்னால்‌ அவன்‌ துறவியாகவே தொடர்வானா என்ற ஐயத்தையும்‌ 
கூடத்‌ தொக்கி வைத்து முடிகிறது யதி. ஆனால்‌ உறுதியாகத்‌ தெரிவது 
ஒரு நல்ல மானுடனாக அவன்‌ தொடர்வான்‌ என்பது. அதுதானே 
என்றைக்குமான சமூகத்‌ தேவை. 


இந்தத்‌ துறவிகளின்‌ தாய்‌ கதையின்‌ பெரும்பகுதியிலும்‌ படர்க்கை 
முறையில்தான்‌ அறியப்படுகிறாள்‌; தன்மையில்‌ அவள்‌ பேசுவது, 
சொல்வதெல்லாம்‌ மிகச்சில சொற்கள்தான்‌; மொழியின்‌ குழந்தையாக 
அறியப்‌ படுகிற ஒருவனைப்‌ பெற்றெடுத்த அவள்‌ பேசுகிற மிகக்‌ 
குறைந்த சொற்கள்‌ அவளைப்‌ பற்றிய பிம்பம்‌, கதையில்‌ நியாயமாக, 
நிழலாகத்‌ தேய்ந்து மறையவே துணை புரிந்திருக்க வேண்டும்‌; ஆனால்‌ 
கதையின்‌ எதிர்பாரா ஒரு கணத்தில்‌ அவளது பிரம்மாண்டம்‌ துலக்கம்‌ 
பெறுகிறது. அந்த துலக்கம்‌ சரியாகப்‌ புரிந்து கொள்பவர்களுக்கு ஒரு 


தரிசனமும்‌ கூட. 


துறவும்‌, காமமும்‌ : 
துறவுக்கும்‌, காமத்துக்குமான இழை எப்போதும்‌ பேசு பொருளாவது. 


அருணகிரிநாதரிலிருந்து, பட்டினத்தடிகளிலிருந்து, சமீபத்திய ஓஷோ 
ரஜனீஷ்‌ வரை காமத்தின்‌ வேட்புக்கும்‌, துறவின்‌ வாசனைக்குமான 


https://telegram.me/aedahamlibrary 


இழை விரிவாகப்‌ பேசப்பட்ட ஒன்று. காமத்தின்‌ துறப்பும்‌, துறவின்‌ 
துவக்கமும்‌ ஓரிழையில்‌ அமைந்தவையா என்பது ஒரு ஆதாரக்‌ கேள்வி. 
இதற்கு நோக்கர்களின்‌ பார்வையில்‌ பலவிதமான கருத்துகள்‌, மாற்றுக்‌ 
கருத்துகள்‌ முன்வைக்கப்‌ படலாம்‌. 


இந்த - காமம்‌ மற்றும்‌ துறவு இரண்டுக்கிடையேயான ஆதாரக்‌ கொக்கிக்‌ 
கேள்விக்கான பதிலை யதி இரு விதமான நேரெதிர்‌ பார்வைகளில்‌, 
இருவிதமான பாத்திரங்கள்‌ வாயிலாக முன்வைக்கிறது. அந்தப்‌ 
பார்வைகளின்‌ நியாய அநியாயங்களை வாசகனின்‌ மன விவாதத்திற்கு 


விட்டு விடுகிற போக்கு யதியில்‌ நல்ல ஒன்று. 


தீண்டுவீராயின்‌ திருநீல கண்டம்‌ என்று சொல்லிக்‌ கட்டி வைத்துவிட்ட 
யாழ்ப்பாணனின்‌ மனைவி பற்றிச்‌ சொன்ன திருமுறைகளை 
ஓதியறிந்தது தமிழுலகம்‌; அதன்‌ ஒரு இழைக்‌ கூற்று யதியிலும்‌ உண்டு; 
இந்த இழை காமத்தை விலக்குவதே துறவின்‌ வாயில்‌ என்ற ஒன்று 
சொல்லப்படுவதாக நாம்‌ புரிந்து கொண்டிருக்கிறோம்‌. காமம்‌ படிந்த 
துறவு, பாழ்பட்ட மேன்மையின்‌ உச்சநிலை என்ற கருத்தாக்கத்தில்‌ 
யதியின்‌ விஜயன்‌ எடுக்கும்‌ முடிவு யதியின்‌ அதிர வைக்கும்‌ கட்டங்களில்‌ 
ஒன்று. 

எதிலும்‌ திளைத்துக்கிளம்பி, வெளியேறி, புறந்தள்ளி இலக்கை நோக்கிச்‌ 
செல்வதே வாழ்வு, துறவு எல்லாவற்றிற்குமான இலக்கணம்‌ என்று 
சொல்லுகிற இன்னொரு இழைக்கூற்றும்‌ யதியில்‌ உண்டு. 
அப்படியாயின்‌ இரண்டாவது பார்வையின்‌ இலக்குதான்‌ என்ன என்ற 
கேள்வி எழுவது இயற்கை. 

யதியின்‌ இறுதி அத்தியாயங்கள்‌ ஒருவேளை இதற்கான விடையை, 
விளக்கத்தைத்‌ தரக்‌ கூடும்‌ ! 


பெண்மையின்‌ பிரம்மாண்டம்‌: 


பெண்மை எப்போதும்‌ உலகில்‌ பிரவாகமெடுப்பது; பெண்மையின்றி 
அமையாது உலகு. பெண்மை பெரும்பாலும்‌ அன்பின்‌ அடித்தளம்‌ 
கொண்டு அனைவரையும்‌, அனைத்தையும்‌ ஆண்டு கொள்வது 
என்பதும்‌; அம்மாவின்‌ ஆதுரம்‌, மனைவியின்‌ கரிசனம்‌, தங்கை, 
தமக்கைகளின்‌ தோழமை, மகள்களின்‌ பேரன்பு என்று பெண்மை 
அன்பின்‌ பிரவாகத்தைத்‌ தனது ஆயுதமாகக்‌ கொண்டு ஆண்கள்‌ உலகை 
ஆளுகிறது என்பதும்‌ நிகழ்கின்ற வாழ்வின்‌ புரிதல்‌. 


இந்தப்பெண்மையின்‌ இழைக்குள்‌ ஊடுபாவாகத்‌ திகழ்வது காமமும்‌ 


https://telegram.me/aedahamlibrary 
அது விளைவிக்கும்‌ விளைவுகளும்‌. 


காமத்தை வேண்டாது துச்சமாக தூக்கி எறிந்து விடும்‌ பெண்மை, 
பெண்மையின்‌ பேரெழிலும்‌, பேரச்சத்தின்‌ பிரமாண்டமும்‌ கொண்டது. 
அத்தகைய பெண்களைச்‌ சந்தித்த ஆண்கள்‌ சொற்ப 
எண்ணிக்கையிலேயே இருக்கவியலும்‌. அத்தகைய ஆண்கள்‌ அந்தப்‌ 
பெண்மையின்‌ பேரெழிலையும்‌, பிரமாண்டத்தையும்‌ கண்டிப்பாக 
உணர்வார்கள்‌; நானே உணர்ந்திருக்கிறேன்‌. ஆனால்‌ அப்படிப்பட்‌। 
பெண்களை எதிர்நிலையில்‌ எதிர்கொள்ள வேண்டிய ஆண்கள்‌ 
பரிதாபத்துக்குரியவர்கள்‌. அவர்கள்‌ அந்தப்‌ பெண்மைச்‌ சக்தியின்‌ 
ஆயிரத்தில்‌ ஒரு கூறுக்கும்‌ அடிமட்டத்தில்‌ கிடந்து வாழ்ந்து போகவே 
ஏலும்‌. யதியில்‌ அப்படி ஒரு ஆண்‌ அப்படி ஒரு பெண்மையை 
எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது; ஆனால்‌ அந்த ஆண்‌ கணவனாகவும்‌ 
போனால்‌? பெண்மையின்‌ பெருவலிவு, விசுவரூபம்‌, பெருந்தன்மை என 
அத்தனையைம்‌ தழுவிச்‌ செல்கிறது யதியின்‌ இந்தப்‌ பாத்திரப்‌ படைப்பு. 


காமம்‌ விலக்கப்பட்ட, அல்லது மறுக்கப்‌ பட்ட பெண்மையின்‌ வடிவம்‌ 
இன்னொரு எல்லை; அது பெண்மையின்‌ பெரு ஊழியை ஒத்தது. 
இதோடு அப்‌ பெண்ணுக்கு ஒரு தபஸ்வினியின்‌ வலிமை சேருகிறது 
என்று வைப்போம்‌; கூடவே பழி உணர்ச்சி! என்ன ஆவான்‌ இதை எதிர்‌ 
நோக்க வேண்டிய ஆண்‌? யதியின்‌ சித்ரா அந்த உணர்வோடு 
உக்கிரமாக நிற்கிறாள்‌; வினோதன்‌ அவ்வளவு அழகாகத்‌ தன்னை 
ஒப்புக்கொடுக்கத்‌ தயாராக இருக்கிறான்‌. அவள்‌ தோற்றாளா, 
வென்றாளா என்பதில்‌ யதி வெல்கிறது. 


மேற்கண்ட இரண்டு கதை நிலைகளும்‌ யதியின்‌ முக்கியப்‌ 
பாத்திரங்களோடு கலந்தோடுகின்றன. 

கதைப்போக்கின்‌ முடிவு: 

துறவுகளின்‌ பல நிலைகள்‌, பெண்மையின்‌ பிரமாண்டம்‌ என்ற இரு 
தடத்தில்‌ பயணம்‌ செய்யும்‌ யதியில்‌, இரு சகோதரப்‌ பாத்திரங்கள்‌ 
துறவின்‌ இருவிதமான உச்சநிலைகளை அடைகிறார்கள்‌. 

ஒரு துறவுநிலை, யோகத்தைக்‌ கைக்கொண்டு, சித்த ஞான நிலை எய்தி 
விடுகிற ஒரு நிலை; அங்கு உடல்‌ ஒரு பொருட்டில்லை. 

இன்னொரு நிலை துறவும்‌ வாழ்வும்‌ சந்திக்கின்ற ஒரு நிலை; வாழ்ந்து 
கொண்டே துறத்தலும்‌, துறந்து கொண்டே வாழ்தலுமான ஒரு நிலை. 


https://telegram.me/aedahamlibrary 


இந்த இரு நிலைகளும்‌ பெண்மையின்‌ பிரமாண்டத்துடன்‌ ஒரு 
புள்ளியில்‌ பொருதுகின்றன. பொருதலின்‌ விளைவில்‌ இந்த இரு 
துறவின்‌ நிலைகளும்‌ துலக்கம்‌ பெறுகின்றன. யதியின்‌ பூரணத்துவமான 
இடம்‌ அதுதான்‌. இரண்டு முக்கியமான பாத்திரங்கள்‌ துறவின்‌ இந்த 
இரு வித நிலைகளை அடைவதுடன்‌ நிறைகிறது கதை. 
யதி கிட்டத்திட்ட ஒரு நான்‌ லீனியர்‌ வடிவில்‌ சம்பவக்‌ கோர்வைகளைக்‌ 
கொண்டு செலுத்துகிறது; அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
நடைபெற்ற சம்பவம்‌ ஒன்று, 30 ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ வந்த 
சம்பவத்தோடு கதைப்போக்கில்‌ இணைந்து அடுத்தடுத்துச்‌ சொல்லப்‌ 
படும்‌; பல புனைவுகள்‌, நெடுங்கதைகள்‌ இவ்வாறு எழுதப்‌ 
பட்டிருக்கின்றனதான்‌. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள்‌, பின்வரும்‌ 
பகுதியில்‌ கடைசிப்‌ பத்தி மட்டும்‌ 35 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ நடந்து 
நிகழ்வு, முதல்‌ இரண்டு பத்திகள்‌, இப்போது நிகழ்வது; இவை இரண்டு 
இணையும்‌ கணம்‌ கதையில்‌ எவ்விதம்‌ தொய்வையும்‌ 
ஏற்படுத்துவதில்லை. 
'இருக்கலாம்‌. ஆனால்‌ உங்கள்‌ சப்பாத்திகள்‌ மிகவும்‌ கனமாகத்‌ 
தெரிகின்றன. பலார்ஷா கற்களில்‌ சப்பாத்தி மிக மெல்லிசாக வரும்‌.' 
'அப்படியா? இது எனக்குத்‌ தெரியாதே' என்றவள்‌ சட்டென்று வெளியே 
விற்றுக்கொண்டிருந்த ஒரு பையனைக்‌ கூப்பிட்டு உடனடியாக ஒரு 
ஜன்னல்‌ வியாபாரத்தை முடித்தாள்‌. 


யுனானி மருத்துவர்‌ அந்தக்‌ கல்லை வாங்கித்‌ தடவிப்‌ பார்த்தார்‌. 
என்னிடமும்‌ கொடுத்தார்‌. நானும்‌ தடவிப்‌ பார்த்தேன்‌. மென்மையாக, 
நன்றாக இருந்தது. எங்கள்‌ வீட்டில்‌ அம்மா இதே போன்றதொரு கல்லை 
வைத்திருந்தாள்‌. அது ஒரு அபூர்வம்‌. பொதுவாகத தமிழ்நாட்டில்‌ 
சப்பாத்திக்‌ கல்‌ என்பது மரத்தாலான பொருளாகவே இருக்கும்‌. 
இம்மாதிரி பாலீஷ்‌ போடப்பட்ட கருங்கற்கள்‌ பயன்பாட்டில்‌ 
இருந்ததில்லை. வட்ட வடிவில்‌ மரப்பலகை ஒன்றைச்‌ செதுக்கி, 
அதன்மீது வழுவழுப்பான பிளாஸ்டிக்‌ தாளை ஒட்டியிருப்பார்கள்‌. வாரச்‌ 
சந்தைகளில்‌, திருவிழாக்காலங்களில்‌ விற்பனைக்குக்‌ கிடைக்கும்‌. 
அம்மாவுக்கு எங்கிருந்து அந்தக்‌ கருங்கல்‌ கிடைத்தது என்று 
தெரியவில்லை. இந்த பலார்ஷா கல்லைவிட அது கனமானது. தூக்கித்‌ 
தலையில்‌ அடித்தால்‌ கண்டிப்பாக மண்டை உடைந்து ரத்தம்‌ 

கொட்டும்‌. 


இதை எப்படி இவ்வளவு உறுதியாகச்‌ சொல்கிறேன்‌ என்றால்‌, வினய்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


ஊரில்‌ இருந்து புறப்பட்டுக்‌ காஞ்சீபுரம்‌ போய்ச்‌ சேரவில்லை என்ற 
தகவல்‌ வந்தபோது அப்பா அந்தச்‌ சப்பாத்திக்‌ கல்லில்தான்‌ 
முட்டிக்கொண்டு அழுதார்‌. நான்கு முறை முட்டிக்கொண்ட உடனேயே 
கேசவன்‌ மாமா பாய்ந்து அவர்‌ கையில்‌ இருந்த கல்லைப்‌ பிடுங்கி 
வீசியெறிந்துவிட்டார்‌. ஆனால்‌ அப்பாவின்‌ நெற்றி 
புடைத்துக்கொண்டுவிட்டது. வினாடிப்‌ பொழுதில்‌ புசுபுசுவென்று ஊதி 
ஒரு குழிப்‌ பணியாரம்‌ போலாகிவிட்டது. 


ஆனால்‌ யதியில்‌ இவை நிகழும்‌ கணங்கள்‌ அளவில்‌ அதிகமானவை; 
இருந்தும்‌ கதைப்‌ போக்கு, சுவை சிறிதும்‌ குன்றாமல்‌ செல்வதுதான்‌ 
விசேஷம்‌. 

பல புதுமைகள்‌ சேர்ந்த யதி ஒரு நல்ல வாசிப்பனுபவத்தைக்‌ 


கட்டாயமாக உங்களுக்குத்‌ தரும்‌. 


https://telegram.me/aedahamlibrary 
4. உஷாந்தி கெளதமன்‌ 


யதியின்‌ முதலாவது அத்தியாயத்தில்‌ ஒரு புதரைப்‌ பற்றிய வர்ணனை 
வரும்‌. ஒரு புதரில்‌ வேறு வேறு செடிகள்‌ எங்ஙனம்‌ கிளைகளின்‌ 
அடர்த்தியில்‌ கூட சரியாகப்‌ பிரிந்து இணைந்து ஒரே மரம்‌ போல 
உருவாகியிருக்கும்‌ என்று. இந்தக்‌ கதையில்‌ வருபவர்களும்‌ 
அப்படித்தான்‌. யாருக்குமே ஒருவரோடு ஒருவர்‌ தொடர்பில்லை. 
ஆனாலும்‌ ஒன்றே போல ஒரு நூற்பின்னல்‌ கொண்டு 


இணைக்கப்‌। [ட்‌ டிருப்‌। மார்கள்‌. 


மொத்தக்‌ கதையும்‌ நான்காவது சகோதரனான விமலின்‌ 
பார்வையில்தான்‌ நகர்கிறது. கடவுளைக்கூடத்‌ தன்னைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ தளையாக எண்ணித்‌ துறந்து, சுதந்திர மே 
மூச்சுக்காற்றாகக்‌ கொண்டு வாழ்பவன்‌ அவன்‌. மொழியின்‌ குழந்தை, 
ஆயிரக்கணக்கான மக்களைத்‌ தன்‌ மொழியினால்‌ 
கட்டுப்படுத்திக்கொண்டு தான்‌ மட்டும்‌ கட்டற்று வாழ்பவன்‌. அவனின்‌ 
சுதந்திரம்‌ எல்லைகளற்றது. எல்லைகளற்ற மகிழ்ச்சிப்‌ பெருவெளியே 
அவன்‌ இலக்கு. அத்தனை ஆனந்த லாகிரிகளுக்குள்ளும்‌ திளைத்து 
எழுந்தும்‌ பற்று என்ற ஒன்றை மட்டும்‌ ருசிக்க விரும்பாதவன்‌ அவன்‌. 
ஒரு சதம்‌ கூட அவனுக்கென்று இல்லாமல்‌, ஆனால்‌ தன்னைத்‌ தேடி 
வருபவர்களுக்கு எல்லாமும்‌ கொடுக்க அவனால்‌ முடிகிறது. 
சாமான்யர்களான நமக்கும்‌ கடவுள்‌ என்பவர்‌ இதைத்தானே செய்கிறார்‌? 
ஆனால்‌ அவன்‌ தேடல்களை விரும்பியோ விரும்பாமலோ விரிவு 
படுத்திய ஒரு புதிர்‌ தான்‌ அண்ணா என்கிற விஜய்‌. இந்தக்‌ கதையின்‌ 
நீட்சிக்கான நூல்கண்டு விஜய்தான்‌. அவனைக்‌ குறித்த 
எண்ணங்களோடும்‌ பல சமயங்களில்‌ அவனின்‌ விருப்பங்களோடும்தான்‌ 
சகோதரர்களின்‌ பாதைகள்‌ தீர்மானிக்கப்படுகின்றன. 


முதலில்‌ அவன்தான்‌ வீட்டை விட்டு விலகிச்‌ செல்கிறான்‌. தன்னுடைய 
தேடலின்‌ சில கதவுகளைச்‌ சிறியவன்‌ விமலுக்கு மட்டும்‌ திறந்து காட்டி 
ஒரு தொடர்ச்சியை விட்டுச்சென்றபடி. இரண்டாவது, வினய்யும்‌ 
அண்ணனைப்‌ பின்தொடர்ந்து சென்று தான்‌ பாதை மாறுகிறான்‌. விமல்‌ 
கூட இரண்டு நாள்‌ அபின்‌ மயக்கத்தில்‌ இருந்தாலும்‌ அண்ணனைத்‌ 
தேடிச்சென்றுதான்‌ தொடர்ந்த சம்பவங்களால்‌ கட்டுகளைத்‌ துறக்கத்‌ 
தீர்மானிக்கிறான்‌. ஆனால்‌ அதன்‌ பிறகு தனித்தனியே சிந்தனையின்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


பேருருவப்‌ பெருவெளியின்‌ அடி நுனி தேடி சகோதரர்களின்‌ தனித்த 
பயணங்களில்‌ அவ்வப்போது அவன்‌ நுழைந்து பாதை மாற்றுகிறான்‌. 
விமலைத்‌ தவிர. ஏனோ அவன்‌ இவனை சந்திக்கவே இல்லை என்ற ஒரு 
புள்ளியில்‌ அவர்கள்‌ இறுதியில்‌ சந்திப்பார்களா அவன்‌ இவனை மட்டும்‌ 
ஏன்‌ தவிர்க்கிறான்‌ என்ற கேள்வி வாசகர்கள்‌ மனத்திலும்‌ 


எழுந்துகொண்டே இருக்கிறது. 


ஓர்‌ இடத்தில்‌ வினய்யின்‌ கேள்விக்கு சொரிமுத்து சொல்வார்‌, நீ இங்கே 
மனிதனாகவும்‌ இன்னொருவன்‌ கடவுள்‌ உத்தியோகம்‌ 
பார்த்துக்கொண்டும்‌ இருக்கிறான்‌ என்று. நீ நம்பும்‌ வரையில்‌ உன்னால்‌ 
சித்தன்‌ ஆக முடியாது என்று. விஜய்‌ கூட அப்படித்தான்‌. தன்னை ஒரு 
கடவுளாக்கிக்கொண்டு சகோதர்களை வடிவமைக்க நினைகிறான்‌ 
என்று எனக்கு தோன்றியது. கடவுளைக்கூட கட்டாகக்‌ கொள்ளாத 
விமல்‌ அவனுக்கு அந்த இடத்தில்‌ பெருத்த சவாலாய்ப்‌ போயிருப்பான்‌. 
ஏனெனில்‌ விஜயின்‌ யோக சாதனைகள்‌ இல்லாமலே, அவையெல்லாம்‌ 
தேவைப்படாமலே கடவுள்‌ என்ற பாத்திரத்தில்‌ அவன்‌ சரியாகவே 
பொருந்தியிருப்பதாக எனக்குப்பட்டது. சித்தனாகியும்‌ குடும்பத்தை 
முதுகில்‌ சுமந்தும்‌ சுமக்காமலும்‌ திரியும்‌ விஜய்‌, வீட்டை விட்டு 
வெளியேறி, செய்ததை விட ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத 
செடிகளை வைத்து குடும்பம்‌ என்ற புதரை வளர்த்து அதற்குள்‌ தனக்குள்‌ 
தனித்து வாழ்ந்த அவர்களது அன்னை மஹா யோகி என்று நீங்கள்‌ 
சொன்ன இடத்தில்‌ மயிர்க்கூச்செறிந்து விட்டது. 


விமல்‌ மட்டுமல்ல; என்னைப்‌ பொறுத்தவரை விஜயை விடப்‌ பெரிய 
யோகியாக வினய்‌ இறுதியில்‌ கோரக்கர்‌ சமாதியைச்‌ சென்றடையும்‌ 
வரை இருந்தான்‌ என்று தோன்றியது. அவனிடம்‌ எந்த ஒளிவு மறைவும்‌ 
இருக்கவில்லை, உலகத்தைக்‌ குறித்து எந்த சிந்தனையும்‌ கூட 
அவனுக்கு இருக்கவில்லை - அந்தக்‌ குற்றவுணர்வை தவிர. சுயம்பு 
போல சுயமாகவே முளைத்தவன்‌ அவன்‌. அவனே அத்தனை பேருக்கும்‌ 
குருவாக இருக்க கூடுமே; அவன்‌ ஏன்‌ குருவைத்‌ தேடுகிறான்‌ என்று 
எண்ணினேன்‌. ஆனால்‌ இறுதியில்‌ அவன்‌ மொழிகளிலேயே புரிந்தது, 
அவனால்‌ தேங்கியிருக்க முடியாது, அலைச்சலே அவன்‌, தேடலே 
அவன்‌. ஆனால்‌ எத்தனை தெளிவோடு இருந்தாலும்‌ இவனுக்கு மனதில்‌ 
யாரோ ஒருவர்‌ தேவைப்படுகிறார்கள்‌ என்று எனக்கு தோன்றியது. 
முன்னர்‌ சித்ரா, பின்னர்‌ இடாகினி வடிவில்‌ மீண்டும்‌ அவள்‌, அண்ணா 
விஜய்‌, காமரூபிணி தேவி , குரு இப்படித்‌ தன்னைப்‌ பூரணப்படுத்த 
ஒருவர்‌ தேவை என்று அவன்‌ என்னுமிடத்திலேயே விமல்‌ அவனை 
ஜெயிக்கிறான்‌ என்று தோன்றுகிறது. 


https://telegram.me/aedahamlibrary 


அடுத்தவன்‌ வினோத்‌. இவன்‌ எனக்குக்‌ குழப்பமாகவே இருந்தான்‌. மற்ற 
மூன்று சகோதரர்களும்‌ ஈர்த்துக்‌ கொடுத்த ஆச்சர்யத்தை இவன்‌ எனக்கு 
உண்டாக்கவில்லை. ஒரு வெறித்தனமான கிருஷ்ண பக்தன்‌.சிவனைத்‌ 
தேடி, கிருஷ்ணனைக்‌ கண்டவன்‌ இறுதியில்‌ பத்மா மாமியை அழைத்துச்‌ 
செல்ல முடிவு செய்தபோது, இவன்‌ பற்றற்ற மனநிலைக்கு அருகில்‌ 
கூடச்‌ செல்லவில்லை என்று தோன்றியது. 


சித்ரா, பத்மா மாமி, கேசவன்‌ மாமா என எல்லாருமே குடும்ப 
இழைகளில்‌ ஒவ்வொரு நூல்களாக அவர்கள்‌ அளவில்‌ ஒரு ஞானத்தைக்‌ 
கண்டடைந்துதான்‌ இருக்கிறார்கள்‌. மேலோட்டமாய்ப்‌ பார்த்தால்‌ 
எல்லோருமே வெறும்‌ மனிதர்கள்‌, நெருங்க நெருங்கத்தான்‌ அவர்களின்‌ 
இன்னொரு பரிமாணமே வெளிப்படுகிறது. பல சமயங்களில்‌ அருகில்‌ 
இருப்பவர்களுக்கு அவர்களின்‌ அந்தப்‌ பரிமாணங்கள்‌ புரிவதே இல்லை. 
சிவனைக்‌ கிருஷ்ணனாகக்‌ கண்ட வினோத்‌ போல உறவுகள்‌ என்ற 
குறுகிய வடிவமைப்புக்குள்‌ அவர்களின்‌ பரிணாமங்களை 
அடக்கிக்கொண்டு விடுகிறோம்‌. இத்தனை பெரிய யோகியான 
விஜய்யையே தோற்கடித்த அம்மா, கேசவன்‌ மாமாவுக்கு வெறும்‌ அக்கா 
தானே. அவர்‌ வேறு எந்தக்‌ கோணத்திலும்‌ பார்த்ததில்லையே. 
ஒருவேளை அவரால்‌ அப்படியெல்லாம்‌ சிந்திக்க முடியாது என்பதால்‌ 
அளவு கடந்த பாசம்‌ மூலம்‌ அவரது செய்கைகள்‌ குருவை பூஜிக்கும்‌ 
சிஷ்யன்‌ போல மாற்றி இயற்கை சமன்‌ செய்ததோ? 


ஆனாலும்‌ கேசவன்‌ மாமாவும்‌ சித்ராவும்‌ பாவம்‌ என்று தோன்றியதைத்‌ 
தவிர்க்க முடியவில்லை. 


இறுதி அத்தியாயத்தில்‌ விஜய்‌ வருவான்‌ வருவான்‌ என்று ஆவலாகக்‌ 
காத்திருந்தேன்‌. அவன்‌ வந்த வடிவை சுத்தமாக எதிர்பார்க்கவே 
இல்லை. அவன்‌ ஏன்‌ விமலை சந்திக்காமலே இருந்தான்‌ என்று விமல்‌ 
சொன்ன போதும்‌ அப்படியே ஏற்க முடிந்தது. எல்லாவற்றுக்கும்‌ 
முடிவை எதிர்பாராதீர்கள்‌, புதிர்களே சுவாரசியம்‌ தரும்‌ என்று ஆரம்ப 
அத்தியாயங்களில்‌ எங்கோ விமல்‌ சொன்ன ஞாபகம்‌. யதி என்‌ 
அறிவுக்கும்‌ முதிர்ச்சிக்கும்‌ மிக மிக அதிகம்தான்‌. பல விடயங்கள்‌ 
புரிந்தும்‌ புரியாததுமாய்‌ இருந்தது உண்மை. அவை எனக்கான 
தேடலை ஆரம்பித்து வைத்ததாக எடுத்துக்கொள்கிறேன்‌. 


இறுதியில்‌, விஜய்‌ வந்தபோது அவன்‌ எப்படி இருந்தானோ அப்படியே 
சகோதரனைத்‌ தான்‌ அவனுக்கு நல்லது என்று நினைக்கும்‌ வடிவில்‌ 
மாற்ற நினைப்பவனாகவே இருந்தான்‌. விமல்‌ அவனாகவே இருந்தான்‌. 
வினய்யும்‌ வினோத்தும்‌ கூட தங்கள்‌ சுயத்தில்‌ இருந்து மாறவில்லை. 


https://telegram.me/aedahamlibrary 
மாபெரும்‌ சந்நியாசிகள்‌ ஐவரின்‌ வாழ்க்கையை அம்மா உட்பட, தினம்‌ 
காத்திருந்து படித்தது மிகப்பெரும்‌ அனுபவம்‌ எனக்கு. 
கருணாகரன்‌ யாரைக்கொல்ல வந்தான்‌? எவ்வளவு யோசித்தும்‌ என்‌ 
புத்திக்கு எட்டவே இல்லை. 
இறுதியில்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ படிப்பேன்‌, புரியும்‌. அப்படியும்‌ புரியாது 
போனால்‌ தான்‌ என்ன? என்று விமல்‌ பாணியில்‌ 
சொல்லிக்கொண்டேன்‌. 


இன்னொரு கேள்வியும்‌ இருக்கிறது. நாய்களை ஏன்‌ துறவிகள்‌ 
தேர்ந்தெடுக்கிறார்கள்‌. மனிதனோடு அவை சகஜமாக அண்மித்துப்‌ 
பழகும்‌ என்பதால்‌ பிறர்‌ கவனம்‌ கவராமல்‌ செய்தியைக்‌ கொடுக்க அது 
நல்ல ஊடகம்‌ என்பதாலா? இல்லை வேறேதும்‌ காரணம்‌ இருக்கிறதா? 


நன்றி. அருமையானதொரு வாசிப்பனுபவத்தை கொடுத்ததற்கு. 


https://telegram.me/aedahamlibrary 


5. எஸ்‌. ஸ்ரீனிவாச ராகவன்‌ 


நம்‌ நாட்டில்‌ சாமியார்கள்‌ பலர்‌ உண்டு. பரதேசி முதல்‌ ராஜகுரு வரை... 
மக்கள்‌ மனங்களை எத்தனை விதமாகப்‌ பிரிக்க முடியுமோ, அத்தனை 
விதமான சாமியார்களும்‌ உண்டு. 


ஆனால்‌ வெகுஜனங்களின்‌ மனத்தில்‌ சாமியார்‌ பற்றிய பிம்பம்‌ ஒரே 
மாதிரி தான்‌. அவர்‌ உணவு விருப்பம்‌ துறந்தவராக இருக்க வேண்டும்‌. 
பகட்டு துறந்தவராக இருக்க வேண்டும்‌. சைவ பட்சிணியாக இருக்க 
வேண்டும்‌. முக்கியமாக அவர்‌ காமம்‌ துறந்தவராக இருக்க வேண்டும்‌. 


அத்தனை நினைப்புகளையும்‌ நொறுக்கிப்‌ போட்டிருக்கிறது யதி. 
சாமியார்கள்‌ பலவிதமாயினும்‌ அவர்கள்‌ நான்கு பிரிவுக்குள்‌ 
அடங்கிவிடுகிறார்கள்‌ என்பதை நான்கு சன்யாசிகளை வைத்து சற்று 
ஆழமாகவே விளக்கியிருக்கிறார்‌. 

பராசரர்‌ எனும்‌ துறவி சத்தியவதியைச்‌ சேர்ந்ததால்தான்‌ வேத வியாசர்‌ 
எனும்‌ மஹான்‌ கிடைத்தார்‌ என்றும்‌ , அவரால்தான்‌ புராணங்களும்‌, 
மகாபாரதமும்‌ நமக்குக்‌ கிடைத்தன என்றும்‌ படித்துணர்ந்த சராசரி 
மனிதன்‌, இன்றைய சந்நியாசி பெண்ணில்‌ வீழ்ந்தால்‌ மனதாலும்‌ 
ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான்‌. ஆனால்‌ யதி, பல சந்யாசிகள்‌ காமத்தை 
அடக்காமல்‌ இறக்கி வைத்தே, காமத்தைக்‌ கடக்கிறார்கள்‌ என்பதை 


நெற்றிப்பொட்டில்‌ அறைந்தார்‌ போல்‌ சொல்கிறது. 


பாராவின்‌ புனைவுலகம்‌ முற்றிலும்‌ வேறுபட்டது. விட்ட கதை தொட்ட 
கதையாகப்‌ பல உண்மைச்‌ சம்பவங்களையும்‌ தனது சொந்த 
அனுபவங்களையும்‌ கதை நெடுகத்‌ தூவி சுவாரசியப்படுத்துகிறார்‌. 
பொதுவாக இது போன்ற சில உண்மைச்‌ சம்பவங்களைக்‌ கதைக்குள்‌ 
திணிக்கும்‌ போது, காலக்கணக்கின்‌ துல்லியம்‌ மிக அவசியமாகிறது. 
ஏனெனில்‌ சமகாலத்தில்‌ அந்தச்‌ சம்பவத்தை அறிந்தவர்‌ பலர்‌ இருப்பர்‌. 
ஆசிரியர்‌ மிக மிக கவனமாகத்‌ தனது புனைவில்‌ இந்த நிஜப்‌ பூக்களைத்‌ 
துல்லியமாக கோத்திருக்கிறார்‌. இந்த சம்பவங்களில்‌ சில, வாசகர்களை 
'அட' போடவும்‌ வைக்கலாம்‌, சில அதிர்ச்சி அடையவும்‌ வைக்கலாம்‌. 


முற்றும்‌ துறந்தவர்‌ யாருமில்லை எனச்‌ சொல்லாமல்‌ சொல்ல ஆசிரியர்‌ 


'துறவி' என்ற பதத்தைத்‌ துறந்து, பெரும்பாலும்‌ பிற வார்த்தைகளில்‌ 
சன்யாசிகளை விளிக்கிறார்‌. 


https://telegram.me/aedahamlibrary 


ஒரு அரசியல்‌ துறவியின்‌ பார்வையில்‌ ஆரம்பிக்கும்‌ கதை, அவரது 
பார்வையிலேயே முடிகிறது. 


சித்தனாக முயன்று காமத்தினால்‌ சிறிது சறுக்கிய மூத்த சந்நியாசி, 
தானே இறுதி வேள்விக்கான அக்னியாகிப்‌ பரிகாரம்‌ தேடுகிறார்‌. 


இரண்டாமவர்‌ நல்ல குருவிடம்‌ இருந்து விலகியதில்‌ இருந்து தடம்‌ மாறி, 
தடுமாறிப்‌ போய்‌, கடைசியில்‌ எதிர்பாராத வேறு ஒருவரால்‌ 


கடைத்தேறுகிறார்‌. 

முழுமையான பக்தி மார்க்கத்தில்‌ நுழைந்து விடுகிறார்‌ மூன்றாமவர்‌. 
அரசியல்‌ சன்யாசியான நான்காமவர்‌ பார்வையில்‌ நகரும்‌ கதையில்‌ 
அவரது சிந்தனை மற்றும்‌ செயல்களை நியாயப்படுத்துவதற்கு 
ஆசிரியரின்‌ மெனக்கெடல்‌ நன்கு தெரிகிறது. சில மெனக்கெடல்‌ 
சுவாரசியத்தையும்‌, வெகு சில லேசான அயர்ச்சியையும்‌ தருகிறது. 


நான்கு சன்யாசிகளை மீறித்‌ துறவறம்‌ பூண்டவராகத்‌ தெரிபவர்‌, 
இல்லறத்தில்‌ இருந்து கொண்டே பாசத்தை மட்டுமே தனது தியானப்‌ 


பொருளாக கொண்ட தாய்‌ மாமன்‌ தான்‌. 


ஆனால்‌ முழுத்‌ துறவியாகத்‌ தன்னை உருக்கிக்‌ கொண்ட 
வைராக்கியசாலியான அம்மா கதாபாத்திரமே உச்சத்தில்‌ நிற்கிறது. 
துறவின்‌ உச்ச நிலையின்‌ இருப்பவரின்‌ இறுதி யாகம்‌, யோகத்தின்‌ உச்ச 
நிலைக்கு முயல்பவரின்‌ யோக சக்தியால்‌ நடப்பது சாலப்‌ 
பொருத்தமானது. 


எங்கள்‌ ஊரில்‌ ஒரு மன நோயாளி இருந்தார்‌. அவர்‌ செல்வச்‌ 
செழிப்புள்ள முருக பக்தரின்‌ மகனாகப்‌ பிறந்தவர்‌. ஆனால்‌ வீட்டை 
விட்டு வெளியேறிய அவர்‌ அழுக்கு ஆடையும்‌ மீசையும்‌ தாடியுமாக 
சிக்குப்‌ பிடித்தபடி திரிவார்‌. தரையிலிருந்து அவர்‌ பொறுக்கி 
வைத்துக்கொள்ளும்‌ ஒரே பொருள்‌ பலரால்‌ தூக்கி வீசப்பட்ட 
பேனாக்கள்‌! 

காரணமறியாத இந்தச்‌ செய்கைக்கு யதி விடை கொடுக்க முயல்கிறது. 
எழுதாத பேனாக்களின்‌ மூலம்‌ அதை எறிந்த மனிதர்களின்‌ தலை 


எழுத்தை மாற்றுகிறாரோ எனத்‌ தோன்றுகிறது! இந்தக்‌ கதையில்‌ வரும்‌ 
சொரிமுத்துச்‌ சித்தனின்‌ மறுவடிவமாக இன்று அவர்‌ தெரிகிறார்‌! 


சராசரி வாழ்வுக்கு அப்பால்‌ பேசும்‌ நாய்களும்‌, 


https://telegram.me/aedahamlibrary 
இடாகினியும்‌,சம்சுதீன்களும்‌, சொரிமுத்துக்களும்‌, மாந்திரீகர்களும்‌ நம்‌ 
கண்முன்னே வாழ்ந்துகொண்டு தான்‌ இருக்கிறார்கள்‌ நாம்‌ அறியாமல்‌.! 
கேசவன்‌ மாமாக்களும்‌, பத்மா மாமிகளும்‌, சித்ராக்களும்‌ நிச்சயம்‌ நம்‌ 
வாழ்வில்‌ ஏதோ ஒரு இடத்தில்‌ பார்த்துக்‌ கடந்து போயிருப்போம்‌. 
மேற்கூறிய இரு பெரும்‌ முனைகளை, நான்கு சன்யாசிகளை வைத்து 


முடிச்சிட்டு நம்‌ கண்முன்னே படைக்கப்பட்ட யதி, நிச்சயம்‌ என்றும்‌ பேசு 
பொருளாயிருக்கும்‌ . 


யதி - நாளைய துறவிகளுக்குக்‌ குறிப்பேடாக இருக்க சாத்தியமுண்டு. 


https://telegram.me/aedahamlibrary 
6. காஞ்சி ரகுராம்‌ 


அடேய்‌ கிராதகா! உன்‌ யதியைப்‌ படிக்க, மூச்சுப்‌ பயிற்சியெல்லாம்‌ 
செய்ய வேண்டுமா? 


இதயம்‌ அதிகமாய்ப்‌ படபடத்தது. சமயத்தில்‌ சில துடிப்புகள்‌ சில 
நொடிகளுக்கு நின்று மீண்டன. படித்து முடித்த போது புயல்‌ 
தாண்டவமாடிக்‌ கடந்த நிலமாய்‌ என்‌ மனம்‌. நிசப்தத்தில்‌ செவி. வானை 
வெறித்தபடி விழிகள்‌. இன்னும்‌ சில நாட்களுக்கு யதிலிருந்து மீள 
முடியாது என்று நினைக்கிறேன்‌. 


இது வீட்டை விட்டு விலகி துறவு பூண்ட நான்கு சகோதரர்களின்‌ கதை. 
இதில்‌ இளையவன்‌ விமல்‌. தனது தாய்‌ மரணப்‌ படுக்கையில்‌ 
இருப்பதாய்‌ தந்தி கிடைக்க, தன்‌ ஊருக்கு கிளம்புகையில்‌ துவங்கும்‌ 
நாவல்‌, மீள்‌ நினைவில்‌ பயணித்து பின்‌ தாயின்‌ மரணத்தில்‌ முடிகிறது. 
இதுவே கதையின்‌ இருவரிச்‌ சுருக்கம்‌. இதில்‌ என்ன பெரும்‌ சுவாரஸ்யம்‌ 
இருந்துவிட முடியும்‌? சில தத்துவங்களும்‌, உபநிடத விளக்கங்களும்‌, 
போலிகளின்‌ முகமூடிகளும்‌, சில அதிர்ச்சிகளும்‌, இன்னும்‌ சிலதும்‌ 
இருக்குமென்றே சற்று அசிரத்தையுடன்‌ படிக்கத்‌ துவங்கினேன்‌. 


ஆனால்‌ இது வேறு வகை. எதிர்பாராதது. எதிர்பார்க்க இயலாததும்கூட. 
ஒன்றைப்‌ படிக்கும்போதே அடுத்தடுத்த அத்தியாயங்களுக்குப்‌ பரபரக்க 
வைத்திருக்கிறார்‌ ஆசிரியர்‌. அத்தியாயங்களை மொத்தமாகப்‌ படித்த 
எனக்கே இக்கதியென்றால்‌, இதை தினமணி.காம்‌-இல்‌ தினம்‌ 
கொஞ்சமாகத்‌ தொடராகப்‌ படித்தவர்களின்‌ சித்தம்‌ கலங்கிப்‌ 
போயிருக்கும்‌. 


ஒரு பெரும்‌ நாவல்‌, படிப்பவனுக்கு ஒரு வடிகால்‌. சில சமயம்‌ 
எழுத்தாளனின்‌ வடிகால்‌. யதி இருவருக்குமான வடிகால்‌. 


சில மனிதர்களுக்குத்‌ தன்னை ஒரு நடிகனான, வீரனாக, முதல்வனாக, 
அரசனாக, இன்னும்‌ பலவாகக்‌ கற்பனை செய்து கொண்டு அதில்‌ 
சஞ்சரிப்பது ஒரு பெருஞ்சுகம்‌. ஆனால்‌ அவன்‌ வாழ்வின்‌ விரக்தியில்‌ 
துறவை நினைக்கலாமே தவிர, துறக்கத்‌ துணிவோ, துறவியாய்‌ 
நினைத்துக்‌ கொள்ளவோ முடியாது. 


ஆனால்‌ ராகவன்‌ அப்படித்‌ தன்னைக்‌ கற்பனை செய்தால்‌ (சத்தியமாய்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


விரக்தியில்‌ அல்ல!) அந்த விமலாக... விமலானந்தாவாக 
உருவகப்படுத்தினால்‌, அது யதி. 


விமலின்‌ வாக்கியங்களான - நான்‌ மொழியின்‌ குழந்தையல்லவா... 
வருத்திக்‌ கொள்வதற்காக இந்த உடல்‌ படைக்கப்படவில்லை... 
உணவின்‌ ருசி பூரணம்‌ என்பது இறுதியாக நக்கித்‌ தின்பதில்தான்‌ 
உள்ளது, இன்று வரையிலுமே நான்‌ அப்படித்தான்‌ - என்பதெல்லாம்‌ 
அது ராகவனே என்று சுட்டிக்காட்டுகின்றன. 


விமலின்‌ ரூபத்தில்‌ கீழ்க்‌ காணும்‌ தன்னிலைப்‌ பிரகடனம்‌ அட்டகாசம்‌. 


்‌..இதெல்லாம்‌ அதிர்ஷ்டமல்ல. தெளிவான, திட்டமிட்ட உழைப்பு. என்‌ 
இருப்பின்‌ நியாயத்துக்கு, பிறப்பு தொடங்கி நான்‌ இட்ட விதைகளும்‌ 
உரங்களும்‌ அநேகம்‌. இன்னொருவரால்‌ கற்பனையில்‌ கூட 
எட்டிப்பிடிக்க முடியாத சாகசம்‌ அது”. 


இரு பேட்ஸ்மென்கள்‌ இரு திசைகளிலிருந்தும்‌ ஓடி வந்து ஒரு ரன்‌ 
சேர்ப்பது போல, தன்னைத்‌ துறவியாக்கி, துறவிக்குள்‌ 
தன்னியல்புகளைப்‌ புகுத்தி... ஒரு பட்டுக்‌ காவி கார்ப்பரேட்‌ 
சன்னியாசியாக, ராஜரிஷியாக, சந்திராசாமி வடிவாய்‌ அரசியல்‌ 


ப்ரோக்கராக, பெரும்‌ சுகவாசியாக விமல்‌. 


ஆஹா, அப்படியானால்‌ நவீன சன்னியாசிகளின்‌ உலகில்‌ ராகவன்‌ 
அதகளப்படுத்தியிருப்பார்‌ என்று நீங்கள்‌ நினைத்தால்‌, அது தவறு. 
யதியின்‌ ஜாகை வேறு. 


ஒரு பெரும்‌ அடர்வனத்தில்‌, மெல்லிய தெள்ளிய நீரோடையைப்‌ போல, 
நாவலின்‌ அடர்த்திக்கு நடுவே, நகைச்சுவையை முறுவலிக்கும்‌ விதமாய்‌ 
இழையோட விடுவது அவரது நடையின்‌ பெரும்‌ பலம்‌. ஆனால்‌ நம்‌ 
துரதிருஷ்டம்‌, இந்நாவலில்‌ அதற்கு வழி இல்லை. முறுவலைத்‌ தந்த 
“குலுக்கி எடுக்காத உயர்தர சொகுசுப்‌ பேருந்து ஒன்று 
தருவிக்கப்பட்டது. அதன்‌ நடுப்பகுதியில்‌ இருந்த இருக்கைகள்‌ 
அகற்றப்பட்டு, எனக்கு வசதியாக ஒரு சோபா பொருத்தப்பட்டது” 
போன்ற வரிகள்‌, முதல்‌ சில அத்தியாயங்களுக்குப்‌ பின்‌ மறைந்து 
விடுகின்றன. 

அதன்‌ பின்‌, இதயத்தை கனக்க வைத்து, திகைக்க வைத்து, கதற 
வைத்தே இந்நாவல்‌ பயணிக்கும்‌. வாழ்வில்‌ மரண அடி வாங்கியவர்‌, 
பாசத்தின்‌ லயம்‌ தவறியதில்‌ இதயம்‌ கிழிபட்டவர்‌, “எனக்கு மட்டும்‌ ஏன்‌ 


https://telegram.me/aedahamlibrary 
இப்படி” என மனம்‌ நொந்து, சிதிலமடைந்து பலவீனமாய்‌ 
இருப்பவர்கள்‌, இந்த யதியைத்‌ தீண்டாமல்‌ இருப்பதே உத்தமம்‌. 


“யதியை எழுதத்‌ தொடங்குகிறேன்‌” என தன்‌ வலைத்தளத்தில்‌ ஒரு 
அறிவிப்பு செய்திருந்தார்‌. ஆனால்‌ தொடங்கியபின்‌ யோசிக்கவோ, 
அத்தியாயங்களை வெறுமனே வளர்த்துக்‌ கொண்டோ செல்லவில்லை. 
மிகத்‌ தீவிரமாகச்‌ சிந்தித்துக்‌ கட்டமைத்து, நுணுக்கமான முடிச்சுக்களை 
இட்டபின்‌, கதைக்குள்‌ கதை, அதற்குள்‌ கிளை, அதற்குள்‌ பின்னல்‌ என 
அசுரத்தனமாய்‌ எழுதியிருக்கிறார்‌. வெவ்வேறு திசையிலிருந்து, 
வெவ்வேறு வகையில்‌ அம்முடிச்சுக்களை நோக்கிக்‌ கதை பயணிக்கிறது. 
இந்த எழுத்து வித்தையை எவ்வளவு பாராட்டினாலும்‌ தகும்‌. 


அந்த முடிச்சுக்களைத்‌ தொட்டு விடாமல்‌ யதியைப்‌ பற்றி எழுதுவதே 
எனது தருமம்‌. 


கதையின்‌ தொனி தன்னிலை ஒருமை. அதாவது விமலாகிய நான்‌... 
என்ற தொனியில்‌ விமலின்‌ பார்வையில்‌, வார்த்தையில்‌, விளக்கத்தில்‌ 
கதையை நகர்த்துவது. 


கதையின்‌ மையம்‌ திருவிடந்தை. எளிமையான, அழகான, 
சந்தோஷமான கிராமத்து வாழ்வில்‌ ஒரு வைணவக்‌ குடும்பம்‌. 


அம்மா, அப்பா (இவர்களின்‌ பெயர்கள்‌ அவசியமில்லை), மகன்கள்‌: 
விஜய்‌(1), வினய்‌(2), வினோத்‌(3), விமல்‌(4). உடன்‌ அம்மாவின்‌ தம்பி 
கேசவன்‌ மாமா (மனைவியை இழந்தவர்‌). அப்பாவிற்கு VGP-யில்‌ 
டிக்கெட்‌ கிழிக்கும்‌ வேலை. மாமாவிற்கு நித்ய கல்யாண பெருமாள்‌ 
கோயில்‌ மடப்பள்ளியில்‌ வேலை. 


ஒருவரையும்‌, ஒரு வேளைக்கும்‌ பசியில்‌ தவிக்க விடாமல்‌, சாதம்‌ பொங்க 
வைத்து, இருக்கும்‌ வசதியை வைத்து, சக்கரமாய்ச்‌ சுழன்று குடும்பத்தை 
நிர்வகிக்கும்‌ தெய்வமாய்‌ அம்மா. 


திருப்பதியில்‌, தரும உணவுச்‌ சத்திரத்தில்‌, அவள்‌ “என்ன இவா, ஒருத்தர்‌ 
இலையில்‌ ஒம்பது பேருக்குப்‌ போடறா' என மிரள்வதும்‌, ஊர்‌ 
திரும்பியபின்‌ அக்கம்‌ பக்கத்தாரிடம்‌, “சாதத்தை மலையா பாத்தேன்‌ 
மாமி! சந்தேகமில்லாம பெருமாள்‌ அதுலதான்‌ இருந்தார்‌” என்பதுமே 
குடும்ப நிலைமையை எடுத்துரைக்கும்‌. 


இவளை மரணப்‌ படுக்கையில்‌ காணும்போது விமல்‌ எண்ணுகிறான்‌ 
“அம்மா படுத்தே அதிகம்‌ பார்த்ததில்லை”. 


https://telegram.me/aedahamlibrary 


ஆம்‌, குடும்பத்தில்‌ முதல்‌ ஆளாய்‌ அதிகாலையில்‌ எழுந்து, நான்கு 
சுவர்களுக்குள்‌ சுழல்வதே யோகமாய்‌, குடும்பத்தினர்‌ நலனுக்காக 
உழல்வதே தவமாய்‌, தனக்கென எந்த ஆசையுமற்ற விதமாய்‌, இரவு 
அனைவரும்‌ படுத்தபின்‌ எஞ்சியதை உண்டு சற்று கண்ணயர்வதே தன்‌ 
குணமாய்‌ வாழும்‌ தெய்வங்களை இந்த புண்ணிய தேசம்‌ படைத்தது 
ஏராளம்‌. ஆனால்‌ அவளை, அந்த பாசத்தின்‌ ஸ்தூல வடிவத்தை, 
தவிர்த்துவிட்டு தவிக்கவிட்ட பிள்ளைகள்‌ அதை விட ஏராளம்‌. 


இந்த அன்னையின்‌ வலியே, இந்த நாவலின்‌ ஒலி. அவளின்‌ 
துக்கங்களே, இதன்‌ பக்கங்கள்‌. 

பலரது கோபங்களுக்குக்‌ காரணம்‌ மனதிற்குள்‌ கனன்று கொண்டிருக்கும்‌ 
ரணங்கள்‌. ஆனால்‌ இவை எதுவுமே ஒரு தாயுள்ளத்தினடியில்‌ புதைந்த 
ரணங்களுக்கு ஈடாகா. இக்கதைத்‌ தாயினுடைய வலி முழுமையாக 
தெரிய வரும்போது, படிப்பவரின்‌ சில கோப இயல்புகள்‌, சருகாகித்‌ 
தானாக உதிரும்‌. 


சில பெண்களின்‌ வலியை உணர்ந்த நிலையில்‌ ஒரு ஜீவன்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ அது, எதையுமே செய்ய இயலாமல்‌, அவளுக்காக கதறிக்‌ 
கொண்டே, அரற்றிக்‌ கொண்டே இருக்கும்‌. அப்படிப்பட்ட ஜீவனாய்‌ 
கேசவன்‌ மாமா. இவர்‌ ஒரு ஆக்ரோஷப்‌ பாசக்காரர்‌. 


இவர்‌ முதலில்‌ தோன்றுமிடம்‌ விமலின்‌ மடிகேரி ஆசிரமம்‌. “உங்கம்மா 
மூச்சு தவிர ஒண்ணும்‌ மிச்சமில்லாதவளா ஆயிட்டா... என்னடா பெரிய 
சன்னியாசம்‌... கடவுள பாத்துட்டியோ?... பக்தி ஒரு போர்வை. 
பலதுலேருந்து தப்பிச்சிக்க உதவற கருவி... சராசரி மனுஷாளுக்கு 
ஆயிரம்‌ கஷ்டம்‌.. அதையெல்லாம்‌ மறக்க சில பேர்‌ குடிக்கறான்‌... 
நமக்கு பெருமாள்‌ பேர்தான்‌ லாகிரி... பெத்தவ எக்கேடு கெட்டா 
என்ன(னு)... தொலைச்சிட்டு வந்தவனுக்குத்தான்‌ தெய்வம்‌ காட்சி 
குடுக்கும்னா, அத நிக்கவெச்சி செருப்பால அடிப்பேன்‌ பாத்துக்கோ” 
என்று விமலிடம்‌ வெடிக்கிறார்‌. இங்கே இது சற்று கத்தரிக்கப்பட்ட 
பத்தி. முழு பத்தியில்‌ இருக்கும்‌ அவரது ஆவேசம்‌ படிப்பவரை அசைத்து 
விடும்‌. இத்தொனியிலேயே, கண்ணீரைக்‌ கொட்டியபடியே 
கடைசிவரை வரும்‌ பாத்திரம்‌ இவர்‌. நம்‌ மனதை கனக்க வைப்பதில்‌ 


அம்மாவிற்கு அடுத்தபடி இவரது பங்கே அதிகம்‌. 


நாவலின்‌ புனைவில்‌, அதன்‌ சமகாலத்தின்‌ சில நிஜ சம்பவங்களை 
எளிதாக சில வரிகளில்‌ இணைத்திருக்கிறார்‌ ராகவன்‌. கர்நாடக 
அரசியல்வாதி ஒருவர்‌ பிரதமராவார்‌ என்று விமல்‌ முன்பே ஆருடமாகச்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


சொல்கிறார்‌. ஐயப்பன்‌ யாத்திரை பிரபலமாவதும்‌, ஒரு துறவி 
தலைக்காவேரிக்குச்‌ செல்வதும்‌, பெங்களூரில்‌ கிருஷ்ணர்‌ கோயில்‌ 
எழுவதும்‌ சில சம்பவ உதாரணங்கள்‌. அது போல, ஒரு சம்பவ நாளில்‌, 
சஞ்ஜய்‌ காந்தி இறந்த நாளில்‌, முதல்‌ மகன்‌ விஜய்‌ வீட்டை விட்டு 
விலகுகிறான்‌. 


இவனும்‌, இவனது மூன்று சகோதரர்களும்‌ வெளியேறிவிடுவர்‌ என்று 
ஒரு சுவடி மூலம்‌ முன்னறிவிக்கப்படுகிறது. 


இதை விமலுக்குச்‌ சொல்வதும்‌ விஜய்தான்‌. இவன்‌, நாவலின்‌ ஒரு 
பலமான பாத்திரம்‌. ஆனால்‌ தோன்றுவது என்னவோ மிகக்‌ குறைவான 
பகுதிகளே. அதுவும்‌ சிறுவனாக இருக்கும்‌ போது மட்டும்‌. அந்த 
வயதிலேயே யோகம்‌ ரகசியமாய்‌ பயிலத்‌ தொடங்குகிறான்‌. 


“மந்திரத்துல ஒண்ணுமில்லே. அந்த வார்த்தைகளோட உச்சரிப்புதான்‌ 
விஷயம்‌... தினம்‌ ரகுவீர கத்யம்‌ சொல்றவனுக்கு வயித்து வலியே 
வராது” போன்ற விஷயங்களை மெல்ல மெல்ல விமலுக்கு மட்டும்‌ 
சொல்லத்‌ தொடங்குகிறான்‌. இவன்‌ பாத்திரத்தை அணு அணுவாக 


வடிவமைக்கிறார்‌ ராகவன்‌. 


வெளியேறிய பின்‌ இவன்‌ பெரும்‌ யோகியாகுகிறான்‌. நம்மால்‌ 
அணுமானிக்க முடியாத உலகமது. நெருப்பின்‌ மேல்‌ தவம்‌ செய்வது, 
வேறு வேறு வடிவங்கள்‌ எடுப்பது, காற்றில்‌ மிதப்பது, நீரின்‌ மேல்‌ 
நடப்பது, மலை முகடுகளில்‌ சஞ்சரிப்பது, எங்கெங்கோ வசிக்கும்‌ 
யோகிகளுடன்‌ சூட்சுமமாய்‌ தொடர்பு கொள்வது, ஒரு வலைப்‌ 
பின்னலைப்‌ போல அவர்கள்‌ இயங்குவது, அதன்‌ மூலம்‌ சில 
செயல்களை நிகழ்த்துவது என விரிகிறது இந்த யோக உலகம்‌. ஹட 
யோகம்‌, சமாதி யோகம்‌ என்பதெல்லாம்‌ வருகிறது. இதை விஜய்‌, 
பிச்சைக்கார யோகிகள்‌ சொரிமுத்து மற்றும்‌ சம்சுதீன்‌ மூலமாக காட்சிப்‌ 
படுத்தியிருக்கிறார்‌ ராகவன்‌. 


“ஒரு அரசாங்கம்‌, ஒரு ராணுவம்‌ நிகழ்த்த வேண்டிய சாகசங்களை இந்த 
தேசத்தின்‌ உண்மையான யோகிகள்‌ மறைமுகமாக நிகழ்த்திக்கொண்டே 
இருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு நபர்கள்‌ முக்கியமில்லை. அவர்களது 
தராதரம்கூடப்‌ பொருட்டில்லை. இது நிகழ வேண்டும்‌ என்றால்‌ 
நிகழ்ந்தாக வேண்டும்‌”... என்று அவர்கள்‌ இயங்குவதாய்‌ ஒரு கட்டத்தில்‌ 
விமல்‌ எண்ணுகிறான்‌. 


இதெல்லாம்‌ நமக்கு புரிகிறதோ, நம்ப முடிகிறதோ இல்லையோ, 


https://telegram.me/aedahamlibrary 


தெருவோரம்‌ அழுக்கேறிய உடைகளுடன்‌ கிடப்பவரைக்‌ கண்டால்‌, ஒரு 
வேளை இவன்‌ ஒரு யோகியாக இருப்பானோ என நாம்‌ எண்ணும்‌ 
அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்‌ ராகவன்‌. இதெல்லாம்‌ 
பிரமிப்பதற்கு ஒன்றுமில்லை. வெறும்‌ அறிவியல்‌ என்று விமல்‌ 
விளம்புகிறான்‌. காற்றை வசப்படுத்தினால்‌ இது எதுவும்‌ சாத்தியம்‌ 
என்கிறான்‌. இந்த அறிவியலை சிறிதளவேனும்‌ விளக்கியிருக்கலாம்‌. 
இதன்‌ சூட்சுமம்‌ சிறிதும்‌ புரிபடாததில்‌ நமக்கு சிறிது ஏமாற்றமே. 


யோகம்‌, மாந்திரீகம்‌, பக்தி, சன்னியாசத்திற்குள்‌ நாத்திகம்‌!. 
இவ்விதங்களைச்‌ சொல்லவே நான்கு சகோதரர்களைப்‌ 


படைத்திருக்கிறார்‌. 


வினய்‌(2). இவன்‌ மயான கொள்ளை திருவிழாவில்‌ உடம்பெல்லாம்‌ 
சாம்பல்‌ பூசி ஆடியது தெரிந்ததும்‌, இவனை அடித்து உதைத்து, படிப்பை 
நிறுத்தி, காஞ்சியில்‌ ஒரு மடத்தில்‌ சேர்த்து விடுகிறார்‌ அப்பா. 
சட்டென்று ஒரு ஒழுக்கம்‌ அவனைப்‌ பற்றுகிறது. வேத பாடங்களை 
சிரத்தையுடன்‌ கற்கிறான்‌. திருவிடந்தை பெருமாள்‌ கோயில்‌ 
பிரம்மோற்சவத்திற்கு வந்து, கோயில்‌ சேவாகாலத்தில்‌ கலந்து கொண்டு 
கணீரென்று பாசுரங்கள்‌ சொல்கிறான்‌. விஜய்‌ விட்டுச்‌ சென்ற 
அதிர்ச்சிக்குப்‌ பின்‌ முதல்‌ முறையாக ஒரு முறுவல்‌ வர, இவன்‌ மீது 
பெருமிதம்‌ கொள்கின்றனர்‌ பெற்றோர்‌. மீண்டும்‌ காஞ்சிக்குக்‌ 
கிளம்பியவன்‌ மடம்‌ சென்று சேராததே சில நாட்களுக்குப்‌ பின்தான்‌ 
தெரிய வருகிறது. மீண்டும்‌ இடி விழுகிறது. 


இவன்‌ ஒரு கடுமையான பாத்திரம்‌. யோக நெறியில்‌ சரியாகத்‌ 
துவங்கியவன்‌, தன்னிடம்‌ கொடுக்கப்பட்ட ஒரு எள்ளுருண்டையைத்‌ 
தவற விடுவதில்‌, லயம்‌ தவறி மாந்திரீகத்திற்கு மருவுகிறான்‌. இடாகினிப்‌ 
பேய்‌, மோகினிப்‌ பேய்கள்‌, குட்டி தேவதைகளைக்‌ கட்டி ஆளும்‌ 
வித்தையின்‌ வழிச்‌ செல்கிறான்‌. மேலும்‌ இவனிடத்தில்‌ காமம்‌ 
பட்டவர்த்தனமாக்கப்படுகிறது. சுவாமிஜி என்று வந்த பெண்களையும்‌, 
ஏன்‌, தான்‌ ஆளும்‌ மோகினிகளையும்‌ புணர்கிறான்‌. இதில்‌ எந்த 
கிளுகிளுப்பும்‌ இல்லை. காமரூபிணியின்‌ தரிசனம்‌ வேண்டியே இவன்‌ 
அல்லாடுகிறான்‌. இதில்‌ அதிர வைக்கும்‌ சில எல்லை மீறல்களும்‌ 
உண்டு. என்ன செய்ய! ராகவன்‌ இங்கே குரூர ரூபன்‌. ஆனால்‌ 
இக்கட்டத்தில்‌ ஒரு சலனமற்ற நிலையை நம்‌ மனம்‌ எய்தி விடுவதால்‌, 
இதை உணர்வற்றுக்‌ கடந்து செல்ல முடிகிறது. 


வினயிடமிருந்து காமத்தைக்‌ கழித்து விட்டால்‌, எள்ளுருண்டையை 
ஒருவன்‌ ஒரு வித்தையால்‌ களவாடியதன்‌ வலி... எவ்வளவு உழைத்தும்‌, 


https://telegram.me/aedahamlibrary 


எவ்வளவு பயின்றும்‌ ஏமாற்றப்பட்டதன்‌ வலி நமக்கும்‌ பொருந்தும்‌. 
பல்லாண்டு செய்த கடும்‌ தவத்தினால்‌ சேமித்த சக்தி ஒரு கணத்தில்‌ 
விரயமாவதன்‌ வலி நமக்கும்‌ பொருந்தும்‌. வாழ்வில்‌ முட்டி மோதியும்‌, 
செருப்படி பட்டும்‌, நெருப்பில்‌ வாட்டி வறுபட்டும்‌, சில விசயங்கள்‌ 
புரிபடாததன்‌, வசப்படாததன்‌ வலி நமக்கும்‌ பொருந்தும்‌. மறுபடியும்‌ 
முதலிலிருந்து துவங்க வேண்டியதன்‌ வலி நமக்கும்‌ பொருந்தும்‌. 
கற்றதணைத்தும்‌ வீண்‌ என்பதன்‌ வலி நமக்கும்‌ பொருந்தும்‌. தோல்வியும்‌ 
பசியும்‌ இவனிடத்தில்‌ அர்த்தநாரி. உண்மையில்‌ வினய்‌ ஒரு 
பெருவலியின்‌ பெருவடிகால்‌. மறக்க முடியாத பாத்திரம்‌. 


மறுபடியும்‌ குடும்பத்தைத்‌ தெளிய வைத்து அடிக்கத்‌ தயாராகிறார்‌ 


ராகவன்‌. 


விமல்‌(4). வினோத்தை(3) முந்திக்‌ கொள்கிறான்‌. வெகு தினங்களுக்குப்‌ 
பின்‌ ஒரு வெளியூர்‌ பயணம்‌. ஸ்ரீரங்கம்‌. கொள்ளிடத்தின்‌ கரையில்‌ 
அம்மா சமைக்க அனைவரும்‌ உண்டு மகிழ்கின்றனர்‌. சில ௬௧ 
நினைவுகளை, பழங்கதைகளை, ஸ்ரீரங்கத்தில்‌ தன்‌ இளமைக்‌ கால 
நினைவுகளை அப்பா சொல்கிறார்‌. “எங்கப்பா பெரிய இங்கிலீஸ்‌ 
ஸ்காலர்‌. பிரிட்டிஷ்காரனே பிரமிச்சுப்‌ போற மாதிரி இங்கிலீஷ்‌ 
பேசுவார்‌” என விமலின்‌ தாத்தாவைப்‌ பற்றியெல்லாம்‌ சந்தோஷமாய்‌ 
பேச்சுக்கள்‌ வளர்கிறது. இரு சகோதரர்களும்‌ ஆற்றில்‌ போட்டி போட்டு 
நீந்திக்‌ குளிக்கின்றனர்‌. 

ரங்கநாதரின்‌ விஸ்வரூப தரிசனத்திற்குச்‌ செல்கிறார்கள்‌. 
முன்மண்டபத்தில்‌ நுழையும்‌ கணம்‌ கூட்ட நெரிசலால்‌, விமல்‌ 
பின்னுக்குத்‌ தள்ளப்படுகிறான்‌. அப்போது நடக்கும்‌ ஒரு சம்பவத்தில்‌ 
அண்ணாவைப்‌ (இக்கதையில்‌ மூத்தவன்‌ விஜய்‌ மட்டுமே அண்ணா என 
அமைக்கப்படுகிறான்‌) பற்றி தகவல்‌ கிடைக்க, அவனைத்‌ தேடி 
குற்றாலம்‌ சென்று விடுகிறான்‌. தான்‌ தேடப்படுவோம்‌ என உணர்ந்தும்‌ 
அண்ணாவைப்‌ பிடித்துவிடும்‌ நோக்கில்‌ திரிகிறான்‌. அண்ணாவின்‌ 
தடம்‌ மட்டுமே புலப்பட, ஏமாற்றத்துடன்‌ திரும்புகிறான்‌. தான்‌ 
ஒருகாலும்‌ இப்படி வெளியேறப்‌ போவதில்லை என எண்ணுகையில்‌ 
இவன்‌ திரும்பும்‌ பேருந்து ஒரு சிறு விபத்தில்‌ சிக்குகிறது. சாலையோரம்‌ 
நடக்கத்‌ தொடங்குகிறான்‌. சாராயக்‌ கடைக்குச்‌ செல்லும்‌ வழி என்று 
அம்புக்குறி இட்ட போர்ட்‌ ஒன்றிருக்க, அதன்‌ குறுகலான பாதையில்‌ 
விமல்‌ செல்ல... 


புரிந்து விட்டது. ராக்கெட்‌ ஏவுதளம்‌ போல, அடுத்த வெளியேறு 


களத்தை ராகவன்‌ அமைக்கிறார்‌ என்று. 


https://telegram.me/aedahamlibrary 


அங்கொரு கொலை நிகழ, அதை ஒரு பெண்‌ நிகழ்த்த, அவளுக்கு 
ஆறுதல்‌ சொல்லித்‌ திரும்புகிறான்‌. அப்போதும்‌ தெளிவாக இருப்பவன்‌, 
அந்த பெண்ணின்‌ தாய்‌ அவளுக்குச்‌ செய்த துரோகத்தையும்‌, 
இருப்பினும்‌ அவள்‌ தாயிடம்‌ கொண்ட பாசத்தையும்‌ எண்ணிக்‌ 
கொண்டே நடக்க, சட்டென்று தன்‌ அம்மா மீது, தனக்கிருக்கும்‌ 
பாசத்தைக்‌ கண்டு அஞ்சுகிறான்‌. ஒரு போதைப்‌ பொருளினும்‌ வீரியம்‌ 
கொண்ட உணர்ச்சிக்கு ஒருபோதும்‌ அடிமையாகிவிடக்‌ கூடாது என்று 
எண்ணியபடியே இலக்கற்று நடக்கத்‌ தொடங்கி விடுகிறான்‌. சிறு 
வித்தியாசம்‌. வீட்டிற்குப்‌ போன்‌ செய்து அம்மாவிடம்‌ “இனிமே நான்‌ 
உனக்கில்லை. வரேன்‌” என்று சொல்லி விடுகிறான்‌. 


“கடங்காரா, நாங்கல்லாம்‌ உசிரோட இருக்கறதா, சாகறதா” அம்மா 
அலறியதில்‌ நான்‌ இணையத்தைத்‌ துண்டித்து விட்டேன்‌. படிப்பதை 
தொடர்வதா? நிறுத்தி விடுவதா? 


இந்த கொலை சம்பவமும்‌, விமலின்‌ மனசு அலசிய எண்ணங்களும்‌, 
அவன்‌ வெளியேறப்‌ பொருத்தமானதுதானா? மனம்‌ தர்க்கம்‌ செய்தது. 
ஆனால்‌ இதைவிட அழுத்தம்‌ சற்றே அதிகமாக இருந்திருந்தாலும்‌, 
படிப்பதை நிறுத்தியிருப்பேன்‌. 


வினோத்‌(3). ராகவ குரூரத்தின்‌ மிச்சம்‌. அல்லது உச்சம்‌. மற்ற மூவரும்‌ 
இளவயதிலேயே விலகி விட்டனர்‌. இடிந்து விட்ட குடும்பத்தில்‌, 
வினோத்‌ தன்‌ பொறுப்புணர்ந்து நடந்து கொள்கிறான்‌. அனைத்து 
விதத்திலும்‌ அம்மாவிற்கு உதவியாக இருக்கிறான்‌. உள்ளூர்‌ 
பாடசாலையில்‌ ஆசிரியனாகிறான்‌. வீடு இவனை நம்புகிறது. இவன்‌ 
திருமணத்திற்குச்‌ சம்மதிக்க, இரு தெரு தள்ளியிருக்கும்‌ பத்மா மாமியின்‌ 
மகள்‌ சித்ராவுடன்‌ நிச்சயம்‌ செய்யப்படுகிறது. வினோத்‌, இரு 
வீட்டாரிடமும்‌ சொல்லிவிட்டே சித்ராவை வெளியே அழைத்துச்‌ 
செல்கிறான்‌. காதல்‌ அரும்ப, முதல்‌ முத்தமும்‌ தருகிறான்‌. வீடு 
புதுப்பிக்கப்படுகிறது. அம்மாவும்‌ மாமியும்‌ மாறிமாறி, ஓடி ஓடி எல்லாம்‌ 
தயார்‌ செய்கிறார்கள்‌. ஊர்‌ ஆச்சரியப்படுகிறது. உறவுக்காரர்கள்‌ 
ஒவ்வொருவரையாக நினைவுகூர்ந்து உறவைப்‌ புதுப்பித்து நேரில்‌ 
சென்று பத்திரிகை கொடுத்துத்‌ திருமணத்துக்கு அழைக்கிறார்கள்‌. 
சித்ராவின்‌ வீட்டு வாசலிலேயே திருமணத்திற்குப்‌ பந்தல்‌ 
அமைக்கப்படுகிறது. 


இதுவே உங்கள்‌ இதயத்துடிப்பை அதிகரிக்கச்‌ செய்தால்‌, ராகவனின்‌ 
விஸ்தரிப்புகள்‌ நம்மை என்னவெல்லாம்‌ செய்திருக்கும்‌. 


https://telegram.me/aedahamlibrary 


திருமணத்திற்கு முந்தைய இரவு, ஒரு ஒளி தோன்ற, வினோத்‌ அதைப்‌ 
பின்பற்றிச்‌ சென்று விடுகிறான்‌. மண நாளில்‌ சித்ரா தற்கொலை செய்து 
கொள்கிறாள்‌. என்ன குரூரம்‌? இந்த கடுமை ஏன்‌? 100 அத்தியாங்கள்‌ 
கடந்தும்‌ வினோத்‌ தென்படவே இல்லை. விமலும்‌ வினயும்‌ சந்தித்து 
விடுகின்றனர்‌. இருவரும்‌ சென்னைக்கு ஒரே இரயிலில்‌ வர, இவர்களின்‌ 
பேச்சில்‌, மீள்நினைவுகளில்‌ கதை நகர்கிறது. இந்த இருவரின்‌ 
கதைகளிலும்‌ கூட சித்ராவின்‌ வாசம்‌ இருப்பதால்‌, அவளது மரணம்‌ 
நம்மை பெரிதும்‌ பாதித்தபடியே தொடர்கிறது. யாவரையும்‌ யாவருக்கும்‌ 
தெரியும்‌ சிறு கிராமத்தில்‌ முடங்கிவிட்ட இரு குடும்பத்தின்‌ நிலையும்‌ 
நம்மை அலைகழிக்கிறது. 

இவர்கள்‌ சென்னையை அடையும்‌ போது, ஒரு வழியாக வினோத்‌ 
தென்படுகிறான்‌. ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில்‌ இணைந்த கிருஷ்ண 
பக்தனாக வருகிறான்‌. சதா சர்வ காலமும்‌ பகவான்‌ நாமாவை ஜபிக்கும்‌ 
பக்தி மார்க்கம்‌, இவன்‌ மூலம்‌ கோடிட்டுக்‌ காட்டப்படுகிறது. 
இலங்கையில்‌ ஒரு கிருஷ்ணர்‌ கோவிலை நிர்மாணிக்கச்‌ செல்லும்‌ 
குழுவில்‌ இவனும்‌ ஒருவன்‌. ஆனால்‌ இலங்கைக்குச்‌ சென்று சேர்ந்த 
மறுநாளே ஒரு சிங்கள சன்னியாசினி மூலம்‌ கப்பலேற்றி இந்தியாவிற்கு 
திருப்பி அனுப்பப்படுகிறான்‌. இந்த அவசரமும்‌, அவசியமும்‌ விளங்கவே 
இல்லை. இதைத்‌ தொடர்ந்து வரும்‌ பகுதிகளிலும்‌ கதையின்‌ வேகம்‌ 
சற்றே மட்டுப்படுகிறது. 


தரையிரங்கும்‌ விமானம்‌ தளத்தைத்‌ தொடும்‌ நொடியில்‌ ஜிவ்வென்று புது 
வேகத்துடன்‌ மேலெழும்பினால்‌ நமக்கு காதடைக்காதா? வயிறு 
பிசையாதா? சித்ராவின்‌ மரணம்‌ பூமராங்காகித்‌ திரும்புகிறது. ஒரு 
கொலைக்குத்‌ திட்டமிடப்படுகிறது. குறி வைக்கப்பட்ட நபரும்‌, குறி 
வைக்கப்பட்ட விதமும்‌, மண்டையை கிறுகிறுக்க வைக்க, ஒரே மூச்சில்‌ 
மீதி அத்தியாயங்களைப்‌ படித்து முடித்தேன்‌. 

முடிச்சுக்கள்‌ அவிழ்ந்தன. சுவடி மர்மம்‌ விலக, திகைத்தேன்‌. முதல்‌ 
பத்தியில்‌ சொன்ன நிலை, இங்கு அடைந்த நிலை. 


எல்லாம்‌ சரி. துறவிகளின்‌ களம்‌ என்று சொல்லி, நால்வர்‌ விலகும்‌ 
வகைகளையே பிரதானமாக விமர்சித்திருக்கிறேன்‌ என 
நினைக்கிறீர்களா? இது கதையாக சொல்லப்பட்டதில்‌, இப்படலங்கள்‌ 
நாவலில்‌ கணிசமான பகுதியை ஆக்கிரமித்திருக்கின்றன. மாயங்களும்‌, 
சித்துக்களும்‌, மாந்திரீகங்களும்‌ ஒரு அமானுஷ்யமான கதையில்‌ வருவது 
போலத்தான்‌ காட்சி படுத்தப்பட்டுள்ளன. ஆனால்‌ இவைகளிலிருந்து 
வேறுபடுவது விமல்‌ என்கிற பாத்திரம்‌. 


https://telegram.me/aedahamlibrary 


இந்த விமலின்‌ பாத்திரம்‌ அலாதியானது. பட்டுக்‌ காவியில்‌ வசீகரமாக 
வலம்‌ வருகிறான்‌. தனக்கென ஒத்தை ரூபாய்‌ கிடையாது. பிச்சை 
எடுத்துத்தான்‌ உண்கிறான்‌. ஒரு குருவுடன்‌ சேர்ந்து தன்‌ பயணத்தைத்‌ 
துவங்கியவன்‌, இந்திய அரசியலில்‌ ஒரு பெரும்‌ சக்தி மையமாக 
உருவெடுக்கிறான்‌. இவனுக்கு பல கஸ்டமர்கள்‌. அரசியல்வாதிகள்‌, 
நடிகர்‌ நடிகையர்‌, பிசினஸ்‌ மேக்னட்ஸ்‌. சிலருக்கு இவன்‌ நிதி 
ஆலோசகன்‌. ரஷ்ய எல்லையோரம்‌ தாமிரச்‌ சுரங்கம்‌ வைத்திருப்பவன்‌, 
பிரேசிலில்‌ காபி காடு வைத்திருப்பவன்‌, மெக்ஸிகோவில்‌ ஆயுதத்‌ 
தொழிலில்‌ முதலீடு செய்பவன்‌, திபெத்தில்‌ ஒரு வெடிகுண்டு நிபுணன்‌... 
இந்த நிழலுலக நபர்களெல்லாம்‌ விமலோடு அழகாகக்‌ கோர்க்கப்பட்டு 
விட்டார்கள்‌. இது சாமான்யன்‌ அறியா உலகம்‌. இதில்‌ ப்ரோக்கராக 
சிலர்‌ செயல்படுவதை, செயல்பட்டதை விமலின்‌ பாத்திரம்‌ 
விளம்புகிறது. 


சந்தடி சாக்கில்‌ கிருஷ்ணனும்‌ ஒரு ப்ரோக்கர்‌ என்கிறான்‌. அவன்‌ 


மன்னனே ஆனாலும்‌ தருமம்‌ காக்க முற்றிலும்‌ துறந்தவன்‌. தன்னைப்‌ 
போல... என்றெல்லாம்‌ விளக்கி அசரடிக்கிறான்‌. 


இவனது சன்னியாசம்‌ ஆன்மிகத்துள்‌ நாத்திக வகை. அதாவது கடவுள்‌ 
மறுப்புக்‌ கொள்கைகளோ அல்லது அரசியல்‌ லாப நோக்கு நாத்திகமோ 
அல்ல. அதே சமயம்‌ கடவுளை முன்னிலைப்படுத்துவதும்‌ இல்லை. 
கடவுளைப்‌ பற்றிப்‌ பேசாமலேயே, சில தியானங்கள்‌, சில தத்துவங்கள்‌, 
சில யோக, மூச்சு பயிற்சிகள்‌, உணவு முறைகள்‌ இவற்றை விளக்கி, 
வாழ்வில்‌ எந்த அற்புதங்களையும்‌ எதிர்பார்க்காமல்‌, அதன்‌ போக்கில்‌ 
வாழும்‌ கலையை போதிக்கும்‌ வகை. விமல்‌ சன்னியாசியாகும்‌ போது 
அவனது எண்ணம்‌... 


“எனக்குள்‌ நியமித்துக்கொண்ட வைராக்கியம்‌ எதனிடமிருந்தும்‌ 
விலகுவதில்லை என்பதுதான்‌. : 


இவனது குரு சொல்கிறார்‌ “நீ மாற வாய்ப்பில்லை விமலா. ஆனால்‌ 
உன்னால்‌ நிறையப்‌ பேர்‌ வாழ்வில்‌ மாற்றமடைய முடியும்‌ என்று 
எனக்குத்‌ தோன்றுகிறது”. ஆம்‌ இப்பாத்திரத்தைச்‌ சற்று ஊன்றிப்‌ 
படிப்பவரில்‌ மனதில்‌ சில மாற்றங்கள்‌ நிகழலாம்‌. 

இவனது சமகாலதில்‌ ரஜனீஷ்‌ ஓஷோவும்‌ வளர்கிறார்‌. இவனும்‌ 
ஓஷோவைப்‌ பார்க்க காவி ஆடைகளைக்‌ களைந்து எளிய குர்த்தா 
மட்டும்‌ அணிந்து புறப்படுகிறான்‌. ஒரு எதிர்பார்ப்பைக்‌ கிளறிய 
இவ்விடம்‌ எந்த தாக்கத்தையும்‌ தராமல்‌ முடிந்து விட்டது. இதைப்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


போலவே இவனது குரு மகா கும்பமேளாவில்‌ இயேசுவை ஒளிவடிவில்‌ 
காண்பதும்‌ வசீகரிக்கவில்லை. 


ராகவனின்‌ வேகம்‌, எழுதுவதைக்‌ காட்டிலும்‌ படிப்பதிலும்‌ உண்டு. 
அதை விமலாகவே சொல்கிறார்‌. “சித்தர்‌ பாடல்கள்‌. இந்து மதம்‌. 
யோகம்‌. ஆன்மிகம்‌. தந்திரா. சித்து. மூலிகை மருத்துவம்‌. 
என்னென்னவோ... “வைத்திய வல்லாதி, கன்ம நூல்‌, அகஸ்தியர்‌ 
பரிபூரணம்‌, முப்பு சூஸ்திரம்‌...” என்றொரு பட்டியலும்‌ வருகிறது. 
இவைகளைப்‌ படித்ததன்‌ பலன்தான்‌ இந்த யதியோ என எண்ணவும்‌ 
வைக்கிறார்‌. அவரது தீவிர சிந்தனையின்‌ பயனாய்‌ நாவலில்‌ 
அருமையாக சின்னஞ்சிறு வரிகள்‌, காரிருள்‌ வெளியில்‌ மின்மினியாய்‌ 
ஆங்காங்கே பளிச்சிடுகின்றன. அவற்றில்‌ சில: 


“மொழியை விலக்கிச்‌ சிந்திப்பதுஎத்தனை உன்னதமானதொரு கலை!” 
“ஆன்மிகம்‌ என்றில்லை. எதில்‌ நாம்‌ முன்னேற நினைத்தாலும்‌ முதலில்‌ 
வயிற்றைப்‌ பற்றிய நினைவுக்கு விடை கொடுத்தாக வேண்டும்‌.” 


“எல்லா அதிர்ச்சிகளும்‌ ஒரு நாளில்‌ நடந்து முடிந்து விடுகின்றன. 
ஆனால்‌ அவற்றின்‌ வீரியமும்‌ தாக்கமும்‌ வாழ்நாள்‌ முழுதும்‌ தொடரும்‌ 
போலிருக்கிறது.” 

“உறவு நிலைகளின்‌ புதிர்த்தன்மை பேரெழில்‌ கொண்டது. 
அன்பென்றும்‌ பாசமென்றும்‌ ஒற்றைச்‌ சொற்களில்‌ அனைத்தையும்‌ 
முடித்து வைத்துவிட நினைக்கிறது மனம்‌.” 

“புன்னகை ஒன்றைத்தான்‌ என்‌ போர்வையாக்கிக்‌ கொண்டிருந்தேன்‌. 
எதையும்‌ மறைப்பதற்கு. அல்லது எதையாவது அடைவதற்கு.” 
“எல்லாம்‌ நிறைய இருக்கிறவர்களுக்கு எதுவுமில்லாதவனின்‌ சகாயம்‌ 
ஏதோ ஒரு கட்டத்தில்‌ தேவைப்பட்டு விடுகிறது.” 

“சொல்‌ தோற்கும்‌ இடங்களில்‌ மெளனம்தான்‌ வெல்லும்‌.” 

“சில வினாக்கள்‌ பதில்களை எதிர்பார்ப்பதில்லை. அவற்றுக்கு 
வினாவாக மட்டுமே இறுதிவரை இருந்து விடுவதில்தான்‌ விருப்பம்‌.” 
நாவல்‌ செல்லும்‌ வேகத்தில்‌ இது போன்ற வரிகளை, தவறவிடாமல்‌ 
கவனித்து மனதில்‌ நிறுத்திக்‌ கொள்வது படிப்பவரின்‌ பொறுப்பு. 
இவ்வனைத்திற்கும்‌ மேலாக “இல்லத்துள்‌ யோகம்‌” என்பதே யதி தரும்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


பாடம்‌. யதியைப்‌ படித்து முடிக்கும்‌ நேரம்‌ மனதினுள்‌ பல காலமாக 
வளர்ந்த பல பிம்பங்கள்‌ அடித்து நொறுக்கப்பட்டிருக்கும்‌. சில 
தினங்களுக்கு எண்ணங்கள்‌ அதிலேயே உழலும்‌, சுழலும்‌. பின்‌ ஒரு 
நிதானத்தை நோக்கி, ஒரு அமைதியை நோக்கி உங்கள்‌ மனம்‌ நகரும்‌. 
ராகவனுக்கு நன்றி நவில்வீர்‌. 


https://telegram.me/aedahamlibrary 
7. ரஞ்சனி பாசு 


நாம்‌ அனைவரும்‌ இப்பூவுலகில்‌ பயணிகளே.. பிறப்பிற்கும்‌ இறப்பிற்கும்‌ 
இடையே நிகழும்‌ பயணம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ தனித்துவமானது. ஒரே 
இலக்கை அடைவதற்கு அவரவருக்கான வழித்தடம்‌ வேறு.. ஒரே 
பாதையில்‌ பயணித்தாலும்‌, அவரவர்‌ இலக்குகள்‌ வேறு.. ஆனாலும்‌ 
எல்லோரும்‌ பயணப்பட வேண்டும்‌. ஒருவரின்‌ பயண அனுபவம்‌ போல்‌ 
பிறிதொன்று இல்லை என்ற பிரத்யேகத்‌ தனித்தன்மை தான்‌ மனித 


வாழ்வின்‌ சுவாரஸ்யம்‌. 


யதியை வாசிக்க தூண்டியதே, துறவறம்‌ எனும்‌ ஜீவநதியின்‌ 
சத்தியத்தடம்‌ தேடிச்‌ செல்லும்‌ பயணம்‌ என்ற அறிமுக வாசகம்‌ தான்‌. 


“கதிரவனால்‌ உலகம்‌ இயக்கம்‌ பெறுகிறது. ஆனால்‌ கதிரவன்‌ 
நேரடியாக எதிலும்‌ ஈடுபடுவது இல்லை. அவன்‌ முன்னிலையில்‌ 
அனைத்தும்‌ நடைபெறுவது போல, ஆன்மா ஒரு சாட்சியாக இருக்க, 
உயிர்‌ உலகின்‌ இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. ஆன்மா 
அனைத்தையும்‌ கடந்தது என்றாலும்‌, அதுவே உடம்பின்‌, மனதின்‌ 
இயக்கங்களாக திகழ்கிறது. தனிநபர்‌ நிலையில்‌ மட்டுமல்லாமல்‌, 
பிரபஞ்ச நிலையிலும்‌ அனைத்திற்கும்‌ ஆதாரமான ஆன்மாவே 
இறைவன்‌.” ப்ரஜ்ஞானம்‌ ப்ரஹ்ம” என்னும்‌ சொற்றொடர்‌ இதைத்‌ 
தெளிவாக்குகிறது. இந்த உண்மையை அனுபுூதியில்‌ உணர்பவன்‌, 
மரணமிலாப்‌ பெருவாழ்வை பெறுகிறான்‌. இவ்வாறு ஐதரேய 
உபநிஷதம்‌ கூறுகிறது. இதையே 'பிரபஞ்சத்தைப்‌ படைத்த இறைவன்‌, 
உலகத்தினர்‌ தமக்குள்‌ சண்டையிட்டுக்‌ கொள்வதையோ அல்லது 
சமரஸம்‌ செய்து கொள்வதையோ, ஒதுங்கிய நிலையில்‌ தன்‌ கை விரல்‌ 
நகத்தைச்‌ சீவியவாறு பார்த்துக்‌ கொண்டிருக்கிறான்‌' என்று சென்ற 
நூற்றாண்டின்‌ முக்கியமான எழுத்தாளர்‌ ஜேம்ஸ்‌ ஜாய்ஸ்‌ கூறுகிறார்‌. நம்‌ 
வாழ்க்கையின்‌ நிகழ்வுகளை அவ்வாறாக எட்ட நின்று பார்ப்பதற்கு யதி 
உதவுகிறது. 


விமல்‌ என்ற துறவிதான்‌ கதைசொல்லி. அவருடன்‌ பிறந்த மூன்று மூத்த 
சகோதரர்களும்‌ இவரும்‌ எவ்வாறு வீட்டை விட்டு வெளியேறி, 
தங்களின்‌ மனத்தேடலை நோக்கிப்‌ பயணித்தார்கள்‌ என்பதுதான்‌ யதி. 
சம்பவங்கள்‌ முன்னும்‌ பின்னும்‌ காலவரிசை கலைந்து இருந்தாலும்‌, 


https://telegram.me/aedahamlibrary 


விமல்‌ என்ற கதாபாத்திரத்தின்‌ வழி சொல்லப்படுவதால்‌, வாசகர்‌ 
எளிமையாகப்‌ பின்பற்ற முடிகிறது. 


திருவிடந்தை திருத்தலமாகப்‌ பிரபலமானது. அது எளிய பிராமணக்‌ 
குடும்பத்தின்‌ வசிப்பிடமாக, 40 வருடத்திற்கு முந்தைய கடலோர 
கிராமமாக இருந்த சித்திரத்தை மிக அழகாகக்‌ கண்முன்‌ வரைந்துள்ளார்‌ 
பா.ராகவன்‌. சஞ்சய்‌ காந்தியின்‌ மரணம்‌, ரஜனீஷ்‌ பிரபலமானது, 
பெங்களூரில்‌ இஸ்கான்‌ உருவானது என்று அவ்வப்போதைய 
வரலாற்றுத்‌ தகவல்களுடன்‌ பிணைக்கப்பட்டுள்ளது நாவல்‌. நான்கு 
சகோதரர்களின்‌ எளிய இளமைக்காலம்‌, பதின்மத்தில்‌ ஏற்படும்‌ 
மனத்தடுமாற்றங்கள்‌, கேள்விகள்‌, அவர்களுக்குள்‌ நடைபெறும்‌ 
உரையாடல்கள்‌, அவரவர்‌ வீட்டை விட்டு வெளியேறும்‌ கணம்‌ என்று 
கண்முன்‌ உயிர்ப்புடன்‌ உலவச்‌ செய்தது சிறப்பு. 


விஜயின்‌ சிறுவயது முதிர்ச்சி, அது விமலிடம்‌ ஏற்படுத்தும்‌ வியப்பு, 
விஜயைப்‌ பின்பற்றி வினய்‌ வெளியேறுவது, விஜய்‌ மற்றும்‌ வினயை 
தேடும்‌ கணத்தில்‌, விமல்‌ வெளியேறுவது, யாரும்‌ எதிர்பாரா பொழுதில்‌ 
வினோத்‌ வெளியேறுவது என அவரவருக்கான நியாயங்களுடன்‌ 
கதைப்போக்கு அமைகிறது. 


மூவரின்‌ மனதிலும்‌ புகுந்து சென்றவளாய்‌ சித்ரா. 


சொரிமுத்துவின்‌ பாத்திரப்படைப்பு விசித்திரமானது. விஜய்‌, வினய்‌, 
விமல்‌ மூவரின்‌ வாழ்விலும்‌ வந்து போனாலும்‌, அன்றாட வாழ்விற்கு 
அப்பாற்பட்ட மாந்தரீக உலகின்‌ பிரதிநிதியாக அவரைக்‌ காணலாம்‌. 
வினயின்‌ அலைச்சல்‌ வாசகருக்கே திகைப்பூட்டுவதாக இருக்கிறது. 
கேசவன்‌ மாமா அக்காவிற்கு பணி செய்வதும்‌, நால்வருக்காக 
வருந்துவதுமாக தன்‌ வாழ்நாளைக்‌ கழிக்கிறார்‌. சித்ராவின்‌ வாழ்க்கை 
எளியது. வாசகரின்‌ மென்முனையை அசைப்பது. 


ஆனால்‌, இந்த நால்வரின்‌ தேடலையும்‌, தன்‌ அமைதியான, அழுத்தமான 
செயல்பாட்டால்‌ எதிர்கொள்ளும்‌ அம்மாதான்‌ துறவின்‌ உச்சத்தைக்‌ 
கண்டடைகிறாள்‌. சேஷாத்ரி சுவாமிகள்‌ அதிஷ்டானத்தில்‌ கிடைத்த 
நான்கு பொம்மைகள்‌ அம்மாவின்‌ பிறவியின்‌ நோக்கத்தை அவளுக்கு 
உணர்த்துகின்றன. சொற்ப வருமானத்தில்‌ நிறைவாய்‌ குடித்தனம்‌ 
செய்து, நான்கு குழந்தைகளின்‌ பிரிவு, கணவரின்‌ மரணம்‌ 
அனைத்தையும்‌ நடுத்தர வயதுக்குள்‌ சந்தித்து, இறுதிவரை குடும்ப 
ரகசியங்களை வெளிவிடாமல்‌ வாழ்ந்து தனக்கு யார்‌ கொள்ளியிட 
வேண்டும்‌ என்பது வரை தெளிவாகச்‌ சொல்கிறாள்‌. ரிஷிமூலம்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


பார்க்கக்‌ கூடாது என்பதற்கிணங்க, நால்வரின்‌ பிறப்பு ரகசியத்தின்‌ 
பெட்டியைத்‌ திறக்கும்‌ சாவியைக்‌ கடைசிவரை ஆசிரியர்‌ ஒளித்து 
வைத்து விட்டார்‌. “உறவு நிலைகளின்‌ புதிர்த்தன்மை பேரெழில்‌ 
கொண்டது” என்று அவரே சொல்வது போல, புதிராய்‌ 
இருப்பதனாலேயே அது அழகாய்‌ இருக்கிறது. 


பா.ராகவனின்‌ வார்த்தைகளில்‌ “ஒரு புன்னகையைத்‌ தனது நிரந்தரக்‌ 
கையெழுத்தாக எங்கள்‌ நினைவில்‌ அவள்‌ பதித்திருந்தாள்‌”. என்ற 
விவரிப்பு பெயரற்ற அம்மாவின்‌ பேருருவைக்‌ காட்டுகிறது. 
“வாழ்வினின்று தப்பி ஓடுவதல்ல; பெருங்காதலுடன்‌ ஒட்டுமொத்த 
மானுட சமூகத்தையும்‌ அள்ளி அரவணைக்கும்‌ பக்குவமே துறவு” என்ற 
ஆசிரியரின்‌ கூற்றுக்கு இலக்கணமாய்‌ திகழ்பவள்‌ அம்மா. 


“நீலக்குறிஞ்சி” யில்‌ துவங்கி கருவி, தியானம்‌, காமரூபிணி, தீட்சை, 
சதுரங்கம்‌, வன்மத்தின்‌ வண்ணம்‌, தரிசனம்‌, எட்டணா, செம்பவழக்கல்‌, 
கோடிட்ட இடங்கள்‌, திருமுக்கூடல்‌ வரை இந்நாவலின்‌ அத்தியாயத்‌ 
தலைப்புகளே தனிக்கதை சொல்கின்றன. ஆனால்‌ ஆசிரியரின்‌ 
வழக்கமான நகைச்சுவை இந்நாவலில்‌ கிடையாது. சில இடங்களில்‌ 
மட்டும்‌ வெளிப்படையாய்‌ இல்லாமல்‌, சிறு புன்னகை ஏற்படுத்தும்‌ 
இழையாய்‌ ஊடுருவியிருக்கிறது. “வினோத்‌, நீ ஒரு நல்ல தினகரன்‌” 
என்று விமல்‌ சொல்வது ஒன்று போதும்‌. “ஒரு திருடனைப்போலக்‌ 
கானகத்துக்குள்‌ ஊடுருவிக்கொண்டிருந்தது வெளிச்சம்‌” 
“சிதையிலிருந்து உருவியெடுத்த தழல்‌ துண்டுகளைப்போலத்‌ 
தகித்துக்கொண்டிருந்தன அம்மாவின்‌ விழிகள்‌”. “சாம்பல்‌ பூத்த எரிந்த 
கட்டை போலிருந்தது அவர்‌ முகம்‌”.“அம்மா ஒரு ரோமம்‌ போல 
உதிர்ந்து கிடந்தாள்‌.” இது போன்ற துல்லியமான உதாரணங்கள்‌ 
ஆழமாய்‌ மனதில்‌ பதிந்து விடுகின்றன. 


99 ல 


” ஆசைகளின்‌ வேகத்துக்கு வாழ்க்கை ஒரு வழுக்கு மரம்தான்‌.” “நான்‌ 
சூனியத்தில்‌ இருந்து பூரணத்தை எடுக்கத்தான்‌ வேண்டும்‌” “வாழ்வின்‌ 
வாசனை நிதானத்தில்‌ உள்ளது” “சன்னியாசம்‌ என்பது இறுதிவரை 
முயற்சியும்‌ பயிற்சியும்‌ மட்டுமே” ஆங்காங்கே இடம்‌ பெறும்‌ இத்தகைய 


வாசகங்கள்‌, மனதில்‌ என்றும்‌ இருத்திக்‌ கொள்ள வேண்டியவை. 


3 


வாசிப்பு ஒரு அந்தரங்க செயல்பாடு. ஒரு படைப்பு வாசிக்கப்படுகையில்‌ 
அவரவர்‌ மனதில்‌ ஏதோ ஒரு நுண்‌ உணர்வை அதிர வைக்கிறது. அந்த 
அதிர்வு வாசகர்‌ மனதில்‌ தொடர்‌ சிந்தனைகளை, எண்ணக்‌ 
குவியல்களை உருவாக்குகிறது. வாசகரின்‌ செயல்பாட்டில்‌ அது 
பிரதிபலிக்கிறது. அது தான்‌ அப்படைப்புக்கும்‌, வாசகருக்குமான நீங்கா 


https://telegram.me/aedahamlibrary 
பிணைப்பாக மாறுகிறது. அவ்வகையில்‌, யதி துறவறம்‌ நோக்கிய 
நால்வரின்‌ பயணத்திற்குள்‌ சஞ்சரிக்க வைத்து வாசகரின்‌ மனதை 


உள்முகமாய்‌ திசை திருப்புகிறது. 


https://telegram.me/aedahamlibrary 


8. பி.வி. ராமஸ்வாமி 


யதி வாசித்து முடித்தேன்‌. 
எங்கே முடித்தேன்‌, அதை விட்டு இன்னும்‌ வெளியே வராமல்‌ அல்லவா 


கிடக்கிறேன்‌! சன்னியாசிகளை வியந்துகொண்டும்‌, பிசாசுகளை 
பயந்துகொண்டும்‌, உறவுச்‌ சிக்கல்களில்‌ உழன்றுகொண்டும்‌, வாழ்வின்‌ 
பெரும்‌ பகுதியை இழந்துவிடும்‌ அவலத்தில்‌ இருந்து, மிகப்பலரையும்‌ 
மீட்டெடுக்கும்‌ அருமையான கருவியாகவே பா.ராகவன்‌ எழுதிய யதி 
எனக்குத்‌ தென்படுகிறது. 


அம்மாவின்‌ அன்பும்‌ அரவணைப்பும்‌, வீடு தரும்‌ பாதுகாப்பும்‌ 
வேண்டாம்‌ என்று நாலு பிள்ளைகளுமேவா வீட்டைவிட்டு 
ஓடிப்போகும்‌? தொலையட்டும்‌, அந்த நாலுமேவா சாமியாராகும்‌? 
அதுவும்‌ தொலையட்டும்‌ என்றால்‌, அந்த நாலுமே அம்மாவின்‌ சாவுக்கு 
என மட்டுமேவா வந்து, சந்தித்து, உடனேயே விலகவும்‌ செய்யும்‌? யார்‌ 
எழுதிய சுவடி என்றே தெளிவற்ற ஒரு ஓலை நறுக்கில்‌ உள்ளது 


சூட்சுமம்‌. 


அதில்‌ உள்ளதுதான்‌ யதியில்‌ நிகழ்கிறது. எழுத்தாளரின்‌ திறமை அந்த 
நான்கு வரிகளில்‌ இருந்து விரிந்து பறந்து தனது சிறகுகளால்‌ என்னைத்‌ 
தன்னுடன்‌ இறுகப்பற்றி அணைத்து வைத்துக்கொண்டுவிட்டது. 


இதோ, அமைதி சூழ்ந்த மிக ரம்மியமான மலைப்‌ பிரதேசத்தில்‌, தாய்‌ 
மாமனின்‌ ஓங்கிய குரலில்‌ செமத்தியாக வசவு வாங்கும்‌ ஒரு 
சன்னியாசியையும்‌, வசவு வாங்கினாலும்‌ இம்மியும்‌ அசையாத 
அவரையும்‌ பாருங்கள்‌! 

'கேக்கறேன்ல? சொல்லு, உண்மையச்‌ சொல்லு. நீ கடவுள பாத்தியா? 
அப்படி ஊர்‌ உலகமெல்லாம்‌ திரிஞ்சி என்னத்த கத்துண்டே? ஒன்ன 
பாத்ததும்‌ இதத்தான்‌ கேக்க சொன்னா உங்கம்மா. 


நான்‌ புன்னகை செய்தேன்‌. 'அம்மா செத்துப்‌ போனா நான்‌ அவசியம்‌ 
ஊருக்கு வருவேன்‌ மாமா' என்று சொன்னேன்‌. 

'நாலு பெத்தும்‌ நாசமா போகணுன்னு அவ தலைல எழுதினவன்‌ மட்டும்‌ 
என்‌ கையில கிடைச்சான்னா அவன வெட்டி பொலி போடாம விட 


https://telegram.me/aedahamlibrary 
மாட்டேண்டா!' என்று கேசவன்‌ மாமா சன்னதம்‌ வந்தவர்‌ போலக்‌ 
கண்கள்‌ சிவக்க, உதடு துடிக்கச்‌ சொல்லிவிட்டுப்‌ போனது நினைவில்‌ 
நகர்ந்து போனது. 
0 


அப்போதெல்லாம்‌ “விட்டலாச்சார்யா” என்பது ஒரு பிரமிக்க வைக்கும்‌ 
பெயர்‌. அதிலும்‌ என்னையொத்த, நாலாவது/ ஐந்தாவது/ ஆறாவது 
படிக்கும்‌ பிள்ளைகளுக்கு. அதிலும்‌ குறிப்பாக சினிமா பார்க்கும்‌ வாய்ப்பு 
அதிகம்‌ இருந்தவர்களுக்கு. 


“மாயாஜால மன்னன்‌” என்று அழைக்கப்பட்ட விட்டலாச்சார்யா, 
நிறைய தெலுங்குப்‌ படங்கள்‌ எடுத்தார்‌. என்‌ நினைவில்‌ 
இருப்பதெல்லாம்‌, அவர்‌ படங்களில்‌, அழகான இளவரசனோ அல்லது 
ஓர்‌ இளவரசியோ திடீரென்று அந்த நாசமாப்போற வில்லனால்‌ ஒரு கிளி 
அல்லது குரங்காக உருமாற்றம்‌ செய்யப்பட்டு, ஆறேழு மலைகளுக்கும்‌ 
நாலைந்து கடல்களுக்கும்‌ அப்பால்‌ இருக்கும்‌ குகையில்‌ ஒரு கூண்டில்‌ 
அடைக்கப்பட்டுக்‌ கிடப்பார்கள்‌. தேடிப்போய்‌ வில்லனை அழித்து, 
சரியான மந்திரத்தைச்‌ சொல்லி பழைய உருவம்‌ கொடுத்து மீட்டு வந்து, 
கல்யாணம்‌ செய்துக்‌ கொள்வது, மாட்டிக்கொள்ளாத நபரின்‌ வேலை. 
இந்த “ஒன்‌ லைன்‌ டெம்ப்ளேட்‌”, அனேகமாக அவருடைய எல்லாப்‌ 
படத்திலும்‌ இருந்தது, ஒவ்வொரு முறையும்‌ என்னைச்‌ சிலிர்க்கவும்‌ 
வைத்தது. 


அன்று அவர்‌ அனாயாசமாக (வருஷத்துக்கு 2-3 சினிமாக்கள்‌ எடுத்து 
வெளியிடுவார்‌) எடுத்த “ட்ரிக்‌ ஷாட்‌ 'களை வாய்பிளந்து பார்த்து 
வளர்ந்த என்போன்ற ஒரு சனக்கூட்டத்தை, இப்போது “சிஜி, எனப்படும்‌ 
“கம்ப்யூட்டர்‌ க்ராஃபிக்ஸ்‌” கவர்ந்து இழுக்க வேண்டுமானால்‌, 
அதுவொரு “லைஃப்‌ ஆஃப்‌ பை” அல்லது நம்ப ஊர்‌ “பாகுபலி” போல 
மிகவும்‌ உழைத்து மெனக்கெட்டு எடுத்தப்‌ படமாயிருக்க வேண்டும்‌. 


இதில்‌ இன்னொரு முக்கியமான விஷயமும்‌ உள்ளது. அப்போது 
புரசைவாக்கத்தில்‌ நான்‌ வசித்துவந்த வீட்டில்‌ இருந்து, பள்ளிக்கூடம்‌ 
போகும்போதும்‌ வரும்போதும்‌, இடையில்‌ இருக்கும்‌ கங்காதீஸ்வரர்‌ 
கோவிலையும்‌, அதன்‌ மிக அருகில்‌ இருந்த விட்டலாச்சார்யாவின்‌ 
வீட்டையும்‌ நின்று கவனிக்கத்‌ தவற மாட்டேன்‌. என்‌ வழியில்‌ இருந்து 
சற்றே விலகியிருந்த அவருடைய வீடு, கோவிலை ஒட்டிய ஒரு 
தெருவில்‌, சரவண பெருமாள்‌ முதலித்‌ தெருவை முட்டும்‌ முனையில்‌, மிக 
விஸ்தாரமாக இருந்தது. இருப்பினும்‌ போய்ப்‌ பார்ப்பேன்‌. இரண்டுக்கும்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


ஒரே வித்தியாசம்‌ என்னவென்றால்‌, ஒன்று அச்சமூட்டும்‌ பேய்ப்படத்‌ 
தயாரிப்பாளரின்‌ வீடு, இன்னொன்று வீடுபேறு தரும்‌ அன்பான சிவம்‌ 
இருக்கும்‌ கோவில்‌. 


என்‌ சிறுவயதில்‌ அம்மாவின்‌ புடவைத்‌ தலைப்பைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
£ஹா”வென்று திறந்து கிடந்த கோவிலுக்குள்‌ அடிக்கடி போனதால்‌, 
நாளாவட்டத்தில்‌ பக்தி வளர்ந்து முக்தி கிடைக்காவிட்டாலும்‌, உம்மாச்சி 
பயம்‌ விலகியது; கடவுள்‌ அன்பானவர்‌, அவரை அச்சத்துடன்‌ அணுகத்‌ 
தேவையே இல்லை, நட்புடன்‌ பழகலாம்‌ என்று தெளிய முடிந்தது. 
உறவைத்‌ தொடர்ந்தாலும்‌ புதிய ஆனந்தம்‌ கிடையாது, முடித்துக்‌ 
கொண்டாலும்‌ கோபப்பட மாட்டார்‌, பழி வாங்க மாட்டார்‌ என்ற 


ஞானமும்‌ பிறந்தது. 


ஆனால்‌, விட்டலாச்சார்யாவின்‌ மிகப்‌ பெரிய வீட்டின்‌ - எப்போதுமே 
மூடிக்கிடந்த கதவுகளுக்கு அந்தப்‌ புறத்தில்‌ (வல்லின ற - சின்ன ர 
போட்டு மாட்டிக்கொள்ளக்‌ கூடாது) என்ன இருக்கும்‌ / இருந்தது 
என்பது இன்னமும்‌ விடையறியாப்‌ புதிரேதான்‌. “டேய்‌ அவர்‌ வீட்டில்‌ 
ரெண்டு பெரிய புலி, பூனை மாதிரி உலாவிட்டிருக்கும்டா. 
ரொம்ம்ம்ம்பப்‌ பெரிய்ய்ய கரடியும்‌ இருக்காம்‌. உள்ளே நுழைந்தால்‌ 
செத்தோம்‌” என்ற ரீதியில்‌ அச்சமூட்டிய பல தகவல்களும்‌ நிஜமா 
வதந்தியா என்று இன்றளவும்‌ நானறியேன்‌. 


எல்லா விஷயங்களுமே உடனேயே புரிந்துவிட வேண்டுமா என்ன? 
சிலது புரியாமலேயே போய்ச்‌ சேர்ந்தாலும்தான்‌ என்ன இப்போ? 
யதியிலேயே சொல்லியிருக்கு: 


எ பதில்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்த வனவாசியும்‌ நீளநீளமாகவே 
பேசினான்‌. சுமார்‌ ஐந்து நிமிடங்கள்‌ இடைவிடாமல்‌ அவர்கள்‌ 
உரையாற்றிய பின்பு வனவாசி என்னிடம்‌ திரும்பி 'தெரியவில்லை' 
என்ற பொருளில்‌ இரு கைகளையும்‌ விரித்தான்‌. எளிய பதில்‌. மிகச்‌ 
சிறியதும்கூட. ஆனால்‌ அதைக்‌ கண்டடைவதற்கு எத்தனை நூறு 
சொற்களை விரயம்‌ செய்ய வேண்டியதாகிவிட்டது இவர்கள்‌ 
இருவருக்கும்‌! 


நான்‌ அந்த சாதுவுக்கு வணக்கம்‌ தெரிவித்துவிட்டு குகையைவிட்டு 
வெளியே வந்தேன்‌. அவர்கள்‌ சித்தர்களா என்று என்‌ சீடன்‌ ஒருவன்‌ 
அந்த வனவாசியிடம்‌ கேட்டான்‌. நான்‌ புன்னகை செய்தேன்‌. அவன்‌ 
கேட்டது அந்த வனவாசிக்குப்‌ புரிந்ததா என்றும்‌ தெரியவில்லை. 
கேள்வி கேட்ட மரியாதைக்கு அவனும்‌ விரிவாக ஏதோ விளக்கம்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


சொல்லிக்கொண்டிருந்தான்‌. அது நிச்சயம்‌ என்‌ சீடனுக்குப்‌ புரிந்திருக்க 
வாய்ப்பில்லை. 


என்ன காரணத்தாலோ எனக்கு அற்புதங்களின்மீது ஆர்வமில்லாது 
போய்விட்டது. என்‌ பயணங்களில்‌ நூற்றுக்கணக்கான சித்தர்களை 
நான்‌ சந்தித்திருக்கிறேன்‌. சில அற்புதங்களை நேருக்கு நேர்‌ 
எதிர்கொண்டும்‌ இருக்கிறேன்‌. எனக்குத்‌ தெரியாத ஓர்‌ இயல்‌ என்பதைத்‌ 
தாண்டி அதில்‌ வியக்க ஒன்றுமில்லை என்றே எப்போதும்‌ தோன்றி 
வந்திருக்கிறது. 

0 


ஆனால்‌, எப்போதுமே எதிலும்‌ வியக்க ஒன்றுமில்லை என்றும்‌ 
சொல்லிவிட முடியாது இல்லையா? அப்படிச்‌ சொல்ல எத்தனை 
எத்தனை அறிந்திருக்க வேண்டும்‌! தமிழைத்‌ தவிர வேறு 
மொழிகளையும்‌ கற்றதால்‌ தானே பாரதியாரால்‌, “யாமறிந்த 
மொழிகளிலே தமிழ்‌ மொழி போல்‌ இனிதாவது எங்கும்‌ காணோம்‌” 
என்று சொல்ல முடிந்தது! அனுபவம்‌, நேரடியான அனுபவம்தான்‌ 
பயமூட்டுகிறது, பதற வைக்கிறது, தேடச்‌ செய்கிறது, பயத்தை விலக்கி, 
பதற்றத்தைத்‌ தணித்து, தெளிவும்‌ தருகிறது, பக்குவப்படுத்துகிறது. நல்‌ 
ஆசிரியனாகவும்‌ மாற்றுகிறது. 

இதோ யதியில்‌ ஓர்‌ ஆசிரியர்‌ வருகிறார்‌. இன்றைய காலக்கட்டத்தில்‌, 
இப்படி ஒருவர்‌ இருந்தால்‌, அவருடைய மாணவர்கள்‌ கொஞ்சமும்‌ 
இரக்கமில்லாமல்‌ அவருக்கு “பழம்‌” என்று பேரிட்டுவிடுவார்கள்‌. அவர்‌ 
வகுப்பு எடுக்கையில்‌, வெளியில்‌ சுற்றக்‌ காசில்லாவிட்டால்‌, சில 
மாணவர்கள்‌ அவருடைய வகுப்பிலேயே ஆனந்தமாகத்‌ தூங்கவும்‌ 
செய்வார்கள்‌. அப்பேர்பட்ட அந்தப்‌ பழ வாத்தியார்‌ என்ன செய்தார்‌ 
பாருங்கள்‌: 


எங்கள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ அவர்‌ தறி ஆசிரியராக இருந்தவர்‌. 
கைத்தொழில்‌ பயிற்றுநர்‌. அமைதியே வடிவான மனிதர்‌ என்று 
பெயரெடுத்தவர்‌. எப்போதாவது வரலாறு, புவியியல்‌ எடுக்கும்‌ 
ஆசிரியர்கள்‌ பள்ளிக்கு வராதிருந்தால்‌ அவரைத்தான்‌ தலைமை 
ஆசிரியர்‌ அந்த வகுப்புகளுக்கு அனுப்பிவைப்பார்‌. “டேய்‌ படிங்கடா” 
என்று மட்டும்‌ சொல்லிவிட்டு ஒரு காகிதத்தைக்‌ கிழித்துச்‌ சுருட்டி, காது 
குடைய ஆரம்பித்துவிடுவார்‌. வகுப்பு முடியும்‌ நேரத்தில்‌ மட்டும்‌ 
ஒவ்வொருவரும்‌ ஏதாவது ஒரு கைத்தொழில்‌ கற்க வேண்டியதன்‌ 
அவசியத்தைக்‌ குறித்து சில வார்த்தைகள்‌ சொல்லுவார்‌. அவரறிந்த 


https://telegram.me/aedahamlibrary 


வரலாறும்‌ புவியியலும்‌ அதுவாகவே இருந்தது. ஏனோ அந்த சங்கதி 
தலைமை ஆசிரியருக்குத்‌ தெரியாமலே இருந்தது. நானறிந்து பிரம்பைத்‌ 
தொடாத ஒரே ஆசிரியர்‌ எங்கள்‌ பள்ளியில்‌ அவர்தான்‌. ஆனால்‌ 
எத்தனை உக்கிரமாகச்‌ சேவலின்‌ சிரத்தைச்‌ சீவித்‌ தள்ளிவிட்டார்‌! 
வெட்டிய பின்பும்‌ அந்தச்‌ சேவலின்‌ உடல்‌ துடித்துக்கொண்டே 
இருந்தது. அரை இருளில்‌ அந்தக்‌ காட்சி அளித்த அதிர்ச்சியில்‌ இருந்து 
என்னால்‌ வெகு நேரம்‌ மீளவே முடியவில்லை. 


திகைத்துப்‌ போய்‌ நான்‌ வாத்தியாரை நிமிர்ந்து பார்த்தேன்‌. என்‌ 
முகத்தில்‌ அச்சத்தின்‌ துளிகள்‌ தெறித்திருக்க வேண்டும்‌. 
“என்ன?” என்றார்‌ வாத்தியார்‌. 


உடனே நான்‌ ஒன்றுமில்லை என்று தலையசைத்தேன்‌. அந்த 
இடத்தைவிட்டு ஓடிவிடவேண்டும்‌ என்று ஏனோ தோன்றிவிட்டது. 
உடம்பெங்கும்‌ சாம்பல்‌ பூசி ஆடிக்கொண்டிருந்த பூசாரியின்‌ ஆட்டத்தை 
விடவும்‌, பக்தியின்‌ உச்சத்தில்‌, கொண்டாட்டத்தின்‌ உச்சத்தில்‌ தம்மை 
மறந்து குரலெழுப்பிக்கொண்டிருந்த ஜனக்கூட்டத்தின்‌ ஆரவாரத்தை 
விடவும்‌ அந்த ஒரு சிறு கழுத்துச்‌ சீவலின்‌ உக்கிரம்‌ என்னை வெகுவாகத்‌ 
தாக்கியது. 


0 


நாங்கள்‌ இருந்த ஒண்டுக்‌ குடித்தனத்திலேயே, என்‌ தாத்தாவும்‌ 
(அம்மாவின்‌ அப்பா) கிராமத்தில்‌ இருந்து வந்து எங்களுடனே 
வசித்துவந்தார்‌. அவருக்கு மிகக்‌ கொஞ்சம்‌ வைதீகமும்‌, அதைவிடக்‌ 
கொஞ்சமாக லெளதீகமும்‌ தெரியும்‌. ஏற்கனவே குறைந்த வருமானத்தில்‌ 
காலட்சேபம்‌ செய்துவரும்‌ மகள்‌ வீட்டில்‌ எல்லோருக்கும்‌ சிரமம்‌ 
கொடுக்கிறோமே என்று வருத்தப்படுவார்‌. இயன்ற உதவிகளைச்‌ 
செய்வார்‌. அவரிடம்‌ ஒரு ஓலைச்‌ சுவடி இருந்தது. முப்பது நாற்பது பனை 
ஓலைகள்‌ கொண்ட கட்டு. பனை ஓலையில்‌ எனக்குத்‌ தெரியாத ஏதோ 
ஒரு லிபியில்‌ எழுத்துகள்‌ இருந்தன. வருடத்தில்‌ இரண்டு தடவை அந்தச்‌ 
சுவடிக்‌ கட்டை வெளியில்‌ எடுத்து, பூஜையில்‌ வைப்பார்‌. சரஸ்வதி 
பூஜைக்கு ஒரு தடவையும்‌, துலாபுராண காலத்தில்‌ ஒரு தடவையும்‌. 
அவருக்கும்‌ அந்த லிபியை வாசிக்கத்‌ தெரியாது என்று நினைக்கிறேன்‌. 
பூஜையில்‌ வைப்பார்‌. முடிந்ததும்‌ எடுத்து உள்ளே வைத்துவிடுவார்‌. 


அருகில்‌ கங்காதீஸ்வரர்‌ கோவில்‌ குளத்தை ஒட்டியிருந்த அக்ரஹாரத்து 
அரசமர மேடையில்‌, சின்ன அழகான பிள்ளையார்‌ சன்னதியில்‌, 


https://telegram.me/aedahamlibrary 


ஒவ்வொரு ஐப்பசி மாதத்திலும்‌ துலா புராணம்‌ வாசிப்பார்‌. காவிரி 
நதியின்‌ மகத்துவம்‌ குறித்து புராணம்‌ சொல்லும்‌ அம்சங்களை வாசித்து 
விளக்குவார்‌. தட்டில்‌ விழும்‌ சில காசுகளை என்‌ அம்மாவிடம்‌ 


கொடுத்துவிடுவார்‌. 


சுவடின்னு ஒண்ணு இருந்தா, அதில்‌ எழுதிவைத்த குறிப்பு என்ற ஒன்றும்‌ 
இருந்துதானே ஆகவேண்டும்‌. யதியில்‌ இருந்த சுவடியில்‌ ஒரு வம்சத்தின்‌ 
விதியே நாலு வரிகளில்‌ எழுதப்பட்டு, பலர்‌ கைகளிலும்‌, பல 
இடங்களிலும்‌, பல நேரங்களிலும்‌ காட்சியளிக்கிறது . குடும்பத்தின்‌ 
சரித்திரம்‌, மருத்துவச்‌ சுவடியான காட்சிப்பிழையும்‌ இருக்கிறது. 


அவர்‌ சிரித்தார்‌. பிறகு, 'அந்த சுவடிய எடுத்தாந்திங்களா?' என்று 
கேட்டார்‌. 

'இல்லே. அதை அப்பா வெச்சிருக்கார்‌. ஆனா அது நாடியெல்லாம்‌ 
இல்லை; எதோ வைத்திய சுவடின்னு சொல்றா. 

'யாரு சொன்னாங்க?' 

'வைத்தீஸ்வரன்‌ கோயில்ல போய்க்‌ கேட்டோம்‌.' 

அவர்‌ மீண்டும்‌ சிரித்தார்‌. உங்கண்ணன்‌ ஒருநாள்‌ காணாம 
போயிடுவான்னு எனக்குத்‌ தெரியும்‌. போவுறதுக்கு முன்ன 
கூடப்பொறந்த ஒருத்தர்ட்டே சொல்லிட்டுப்‌ போடான்னு சொன்னேன்‌. 


சொன்னானா?' என்று கேட்டார்‌. 


0 


மருத்துவச்‌ சுவடின்னதும்‌, ஆரவ்‌ என்ற இளைஞர்‌, ஓவியா எனும்‌ 
அழகிய இளைஞிக்கு இதழ்‌ நிறைய அளித்தப்‌ பிரசாதத்தை, “ஆண்டவர்‌” 
மருத்தவ முத்தம்னு “பிக்‌ பாஸ்‌'லெ வர்ணித்தது ஞாபகத்துக்கு வந்தது. 
பா.ரா கமலின்‌ தீவிர ரசிகர்‌ என்று நினைக்கிறேன்‌. மொத்தப்‌ 
புத்தகதையும்‌ முத்தப்புத்தகம்‌ என்று சொல்ல மாட்டேன்‌. ஆங்காங்கே 
அழகாகவும்‌ ஓரிரு இடத்தில்‌ ஆவேசமாகவும்‌ பரவிக்கிடந்தாலும்‌, 
அளவாகத்தான்‌ இருந்தது. ஊடாக வந்த ஒன்று, இங்கே: 

பெண்‌ துறவி சிரித்துக்‌ கொண்டே சொன்னாள்‌, 'உனக்குத்‌ தெரியுமா? 
அந்தப்‌ பெண்‌ சாஜிதாவுக்கு ஒருநாள்‌ குளிர்க்காய்ச்சல்‌ வந்துவிட்டது. 
உடம்பெல்லாம்‌ தூக்கித்தூக்கிப்‌ போடஆரம்பித்துவிட்டது. 
வேறுவழியின்றி அந்த யோகி அவள்‌ உதட்டோடு உதடு வைத்து 


https://telegram.me/aedahamlibrary 
முத்தமிட்டுத்தான்‌ அதை அடக்க வேண்டியிருந்தது." 
'ஐயோ!' 


' மருத்துவமாகச்‌ செய்ததுதான்‌. ஆனால்‌ அன்று அத்தவறு அங்கே 
நிகழ்ந்தேவிட்டது என்று அவரே என்னிடம்‌ சொன்னார்‌.' 


0 


உடனே இந்த யதி, கிளுகிளுப்புக்கான ஜலபுல கதாநூல்‌ என்று 
எண்ணிவிடாதீர்கள்‌. நம்மிடையே நிகழும்‌ நிகழ்ச்சிகளும்‌, அவை பழசோ 
புதிதோ, கவனம்‌ பெற்ற நிகழ்வுகள்‌, ஏதோ ஒரு ரூபத்தில்‌ - வகையில்‌ - 
வேணா, வடிவத்தில்‌ என்றே வெச்சுக்கலாம்‌, யதியில்‌ இடமும்‌ கவனமும்‌ 
பெறுகின்றன. ரஜனீஷும்‌, வருகிறார்‌; சேஷாத்ரி ஸ்வாமிகளும்‌ 
வருகிறார்‌. கோரக்கரும்‌ வருகிறார்‌. வடிவமும்‌ களமும்‌ மாறினாலும்‌, 
வருகிறார்கள்‌. 


வாசகர்கள்‌ அலட்சியமாகவோ, கவனச்‌ சிதறல்களோடோ “வேக 
வாசிப்பு' என்ற போர்வையில்‌, மிக நுட்பமான இடங்களை, யதியில்‌ 
வரும்‌ வினோத்‌ மாதிரி விட்டுவிடக்‌ கூடாது. 


மெட்ராஸில்‌ அப்போது டிஜிஎஸ்‌ தினகரன்‌ என்றொரு கிறிஸ்தவப்‌ 
பிரசங்கி பிரபலமாகிக்கொண்டிருந்தார்‌. எனது சீடர்களுள்‌ ஒருவன்‌ 
அவரது பிரசங்க கேசட்‌ ஒன்றை எனக்கு அனுப்பி, இதைக்‌ குறித்து 
என்ன நினைக்கிறீர்கள்‌ என்று கேட்டிருந்தான்‌. நான்‌ அந்த கேசட்டைப்‌ 
பொறுமையாகக்‌ கேட்டேன்‌. எனக்கு தினகரனின்‌ பிரசங்கம்‌ மிகவும்‌ 
பிடித்திருந்தது. இயேசு வருகிறார்‌ என்று எல்லோரும்‌ 
சொல்லிக்கொண்டிருந்தபோது, அவர்‌ வந்தே விட்டது போன்ற தோற்ற 
மயக்கத்தை அவரது பிரசங்கம்‌ செய்வதை உணர்ந்தேன்‌. அது 
சட்டென்று நினைவுக்கு வந்து, 'வினோத்‌, நீ ஒரு நல்ல தினகரன்‌' என்று 
சொன்னேன்‌. 


என்ன சொல்கிறேன்‌ என்றால்‌, கேலியாக சிரிக்காமல்‌, நிகழ்வுகளை 
இன்னும்‌ கூர்மையாக கவனிக்க வைக்கிறார்‌, பா.ராகவன்‌. இன்னோர்‌ 
இடத்தில்‌, “உறங்கும்போதுகூட உடன்‌ வைத்திருக்கும்‌ தண்டத்தை 
அப்போது வைத்திருக்காமல்‌, சன்னியாசிக்‌ கோலத்தில்‌ இருந்த 
ஒருவரைப்‌ பார்த்துவிட்டு வந்த மறுநாள்‌, என்னவாயிற்று என 
விளக்குகிறார்‌: 


என்னால்‌ மறக்கவே முடியாத ஒருதினம்‌ உண்டென்றால்‌ அது அன்றைய 


https://telegram.me/aedahamlibrary 


தினம்தான்‌. வாழ்வில்‌ முதல்‌ முறையாகவும்‌, ஒரே முறையாகவும்‌ நான்‌ 
சில தீர்மானங்கள்‌ செய்துகொண்டேன்‌. அவை அனைத்துமே என்‌ 
குருநாதர்‌ எனக்குப்‌ பிட்சையாக அளித்த யோசனைகள்‌. 


'விமல்‌! ஒரு சன்னியாசியிடம்‌ இருக்கவே கூடாதவை மூன்று. முதலாவது 
பணம்‌. இரண்டாவது அசையாச்‌ சொத்து. மூன்றாவது நேரடி அதிகாரம்‌' 
என்று அவர்‌ சொன்னார்‌. 


நான்‌ உடனே, 'பெண்‌?' என்று கேட்டேன்‌. 


குரு சிரித்தார்‌. 'இல்லாதிருந்தால்‌ நல்லது. இருந்தே தீருமானால்‌ 
அதனால்‌ வரக்கூடிய சிறு இடையூறுகளை அனுபவிக்க 
வேண்டியிருக்கும்‌. ஆனால்‌ நான்‌ சொன்ன மூன்றும்‌ பெண்ணைக்‌ 
காட்டிலும்‌ அபாயகரமானவை.” 


0 


யதியின்‌ சில பகுதிகள்‌ தனிப்பட்ட முறையில்‌ எனக்கு மிக 
நெருக்கமானதாக இருந்தன. கடவுள்‌ குறித்த நம்பிக்கைகளும்‌, 
குறியீடுகளும்‌ என்னுடன்‌ ஒட்டிக்கொண்டும்‌, வெட்டிக்கொண்டும்‌ 
இருந்தன. என்‌ இத்தனை நாள்‌ வாழ்க்கையில்‌, கடவுள்‌ குறித்த என்‌ 
நிலைபாடுகள்‌ விசித்திரமானவை. ஓர்‌ எல்லையிலிருந்து, எதிர்ப்‌ புறம்‌ 
வெகு எளிதாகத்‌ தாண்டியவைதான்‌. 


எட்டொன்பது வயதில்‌, என்‌ பாட்டியுடன்‌ எம்‌.சிடி.எம்‌.சிதம்பரம்‌ 
செட்டியார்‌ பள்ளி வளாகத்தில்‌ உட்கார்ந்து வாரியாரின்‌ 
கதாகாலட்சேபம்‌ கேட்கும்போது, “கந்தன்‌ கருணை: தந்த வேகத்தில்‌, 
“இனி எப்போதும்‌ எதற்காகவும்‌ பொய்‌ சொல்ல மாட்டேன்‌. உண்மை 
பேசுவதால்‌ வரும்‌ எந்த இழப்பையும்‌ தண்டனையையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்வேன்‌” என்று உறுதியெடுத்துக்‌ கொண்டேன்‌. வாழ்ந்தேன்‌. 
விற்பனைப்‌ பிரிவில்‌ பணி செய்தபோதே பொய்‌ சொல்லாமல்‌ 
இருந்தேன்‌. இன்றும்‌ அப்படியே வாழ்கிறேன்‌. 


யதியில்‌, மூத்த அண்ணனும்‌ கடைசித்‌ தம்பியும்‌ உரையாடுகிறார்கள்‌: 


'டேய்‌, எப்படிடா இது!' என்று பிரமித்து நின்றுவிட்டேன்‌. அவன்‌ அதைப்‌ 
பொருட்படுத்தவில்லை. 'விமல்‌, இந்தக்‌ குளத்துல காலவ ரிஷி 
இருக்கார்‌. இன்னமும்‌ உள்ளயேதான்‌ இருக்கார்‌. அதுவும்‌ உயிரோட. 
யுக யுகமா அவரால எப்படி மூச்சடக்கித்‌ தவம்‌ பண்ண முடியறதுன்னு 
யோசி.' 


https://telegram.me/aedahamlibrary 
'நீ பாத்தியா அவர?' 
'அடிக்கடி பாக்கறேன்‌." 
'ஐயோ நீ பொய்‌ சொல்ற!' என்று நான்‌ அலறினேன்‌. 


அவன்‌ தீர்மானமாக இல்லை என்று தலையாட்டினான்‌. 'என்‌ வாய்ல 
என்னிக்குப்‌ பொய்‌ வருதோ அன்னிக்கு நான்‌ செத்துப்‌ போயிடுவேன்‌' 
என்று சொன்னான்‌. 


இன்னொன்று. முதலில்‌ என்‌ டிப்ளமா தேர்விலும்‌, அடுத்து இரண்டு 
தடவை என்‌ குடும்பம்‌ சார்ந்தும்‌ மனமுருகி வேண்டுதலுடனும்‌ 
முருகனிடம்‌ கையேந்தி நின்றேன்‌. இதுவரை வெறும்‌ மூன்றே 
முறைதான்‌. மூன்றே வேண்டுதல்கள்‌ தாம்‌. மூன்றிலுமே எனக்குத்‌ 
தகுதியில்லாவிட்டாலும்‌, நான்‌ கேட்டதைக்‌ கேட்டபடியே தந்து 
அருளினான்‌. மூன்றுமே என்‌ பதினெட்டு முதல்‌, முப்பத்தாறு வயதுக்குள்‌ 
நிகழ்ந்தவை. நியாயமாகப்‌ பார்த்தால்‌, இப்போது நான்‌ கோவில்‌ 
கோவிலாக சேஷேத்ராடனம்‌ போய்க்‌ கொண்டோ, அல்லது ஏதாவது ஒரு 
மடத்தில்‌ “விலையில்லா” சேவை செய்துக்கொண்டோ இருந்திருக்க 
வேண்டும்‌. 

ஆனால்‌, இந்த இடைப்பட்ட கால கட்டங்களில்‌, பூணூலை விட்டேன்‌. 
எனவே, பதறித்‌ துடித்த தம்பியிடம்‌, 


'அதுக்கெல்லாம்‌ ஒரு அர்த்தமே இல்லை விமல்‌. உடம்புக்கே அர்த்தம்‌ 
கிடையாது. உடம்புமேல கிடக்கிற நூலுக்கு என்ன பெரிய அர்த்தம்‌!' 


என்று சொன்ன விஜய்யுடன்‌ மிகவும்‌ இணங்கினேன்‌. 


அதன்‌ பின்‌, முருகன்‌ டாலருடன்‌ அணிந்திருந்த ஒரு சங்கிலியையும்‌ 
விட்டுவிட்டேன்‌. இப்போது வெறும்‌ கழுத்துடன்‌, கடவுளிடம்‌ அதீத 
இணக்கமோ பிணக்கோ இல்லாமல்‌, கோவிலையும்‌ கடவுளையும்‌ 
அடிக்கடி தொந்தரவு செய்யாமல்‌, சந்தோஷமாகவே வாழ்ந்து 
வருகிறேன்‌. யாரும்‌ கண்ணு போடவேண்டாம்‌. 


அதனால்தானோ என்னவோ, கார்ப்பரேட்‌ சன்னியாசி விமல்‌ எனக்கு 
நெருக்கமாய்த்‌ தெரிந்தார்‌: 


'நான்‌ நாத்திகன்‌ என்று யார்‌ சொன்னது?' 


'நீ தானே சொன்னாய்‌?' 


https://telegram.me/aedahamlibrary 


'இல்லை நீ தவறாகப்‌ புரிந்து கொண்டிருக்கிறாய்‌. எனக்குக்‌ கடவுள்‌ 
தான்‌ கிடையாதே தவிர, நான்‌ ஒரு நல்ல ஆன்மிகவாதி." 


சித்ராவின்‌ அம்மா புலம்பும்போது, என்னால்‌ வெகு எளிதில்‌ அவள்‌ 
கட்சியில்‌ சேர முடிகிறது. 


'என்னை விடுங்கோ. மாமா நடமாடிண்டு இருந்த வரைக்கும்‌ தெனம்‌ 
கோயிலுக்குப்‌ போய்‌ பெருக்கித்தள்ளி, குப்பையள்ளிப்‌ போட்டுட்டு 
வருவேர்‌. என்னன்னு நினைச்சேள்‌? அவர்‌அந்தக்‌ காலத்து எம்‌.ஏ. 
படிச்சவர்‌. எத்தன பெரியபெரிய அதிகாரிகளெல்லாம்‌ அவரண்ட வந்து 
கைகட்டி நிப்பா தெரியுமா? அப்பேர்ப்பட்ட மனுஷன்‌, இந்தக்‌ கழிச்சல்ல 
போறவன்‌ கோயில்ல குப்பை அள்ளிப்‌ போடறதுதான்‌ புண்ணியம்னு 
கிடந்தார்‌.' 


“ஐயோ. 


'என்ன ஐயோ? கோவில்‌ வாசல்ல போய்‌ படுத்துண்டுதான்‌ பிராணன 
விடுவேன்‌. அன்னிக்குப்‌ பூரா அவனுக்குப்‌ பட்டினி. என்‌ பொணத்த 
எடுத்துண்டு போய்‌ எரிச்சுட்டு, புண்ணியாவசனம்‌ பண்ணி, சாந்தி 
பண்ணி, எல்லாம்‌ பண்ணி முடிச்சப்பறம்தான்‌ கோவுல்‌ கதவு திறப்பா. 
கோவுலானா என்ன, வீடானா என்ன? பொணம்‌ விழுந்த இடத்துக்குத்‌ 
தீட்டில்லாம போகுமா?' 


அது மட்டுமல்ல. விமலிடம்‌ பொறாமையும்‌ ஏற்பட்டது. எப்பேற்பட்‌। 
ஞானியை குருவாகப்‌ பெற்றிருக்கிறார்‌. ஹப்பா... 


இறப்பதற்குச்‌ சில தினங்களுக்கு முன்னர்‌ குருநாதர்‌ என்னிடம்‌ 
சொன்னார்‌, 'விமல்‌! வாழ்நாளில்‌ மதத்தையோ கடவுளையோ 
மருந்துக்கும்‌ தொட்டுப்‌ பாராமல்‌ உன்னால்‌ மக்களுக்கு நாலு நல்ல 
விஷயங்களைச்‌ சொல்ல முடியுமானால்‌ உன்னைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்த 
ஜீவன்‌ வேறில்லை." 


0 
பாரா அவர்களின்‌ லாகவமான எழுத்து நடைக்கு தனியே ஒரு வசீகரம்‌ 
உண்டு. ஒரு நதியைப்‌ போல, ஒரு அருவியைப்போல ஆகர்ஷிக்கும்‌. 


ஜெயகாந்தனின்‌ எந்தப்‌ படைப்பிலும்‌ வில்லனைத்‌ தேடுவது 
வியர்த்தமான வேலை. சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌ ஆகட்டும்‌, 
அல்லது கங்கை எங்கே போகிறாள்‌ ஆகட்டும்‌, ஒரு நடிகை நாடகம்‌ 


https://telegram.me/aedahamlibrary 
பார்க்கிறால்‌ தானாகட்டும்‌. எல்லோரும்‌ நல்லவரே. யதியை முழுக்க 
வாசித்துவிட்டு, நல்லவர்‌ அல்லாத ஒருவரைக்‌ காட்டுங்கள்‌ பார்க்கலாம்‌. 
வெட்டிக்‌ கொன்ற சன்யாசியே, நம்‌ பிரியத்துக்கு உகந்தவனாகத்தானே 
இருக்கிறான்‌! 
யதி, பாராவின்‌ தொப்பிக்கு இன்னுமொரு சிறகு. 


https://telegram.me/aedahamlibrary 
9. இரா. ஸ்ரீதரன்‌ 


குழந்தைப்‌ பருவம்‌ முதல்‌ சாமியார்‌ என்றதும்‌ என்‌ நினைவில்‌ வருபவர்‌, 
எங்கள்‌ ஊர்‌ (புதுகை) அதிஷ்டானம்‌ சாந்தானந்த ஸ்வாமிகள்‌. சிரித்த 
முகம்‌. யாரைக்‌ கண்டாலும்‌ ஆசீர்வதிக்கும்‌ பெருங்கருணை. பிறகு வயது 
ஏற ஏற காஞ்சி மகா பெரியவரின்‌ துறவொழுக்கம்‌ கண்டு தாள்‌ 
பணிந்தேன்‌. பின்னாளில்‌ விதவிதமாக எவ்வளவோ சன்னியாசிகள்‌ 
எங்கெங்கிருந்தோ முளைத்தார்கள்‌. ஒவ்வொருவரைப்‌ பற்றியும்‌ 
பல்வேறு விதமான செய்திகள்‌, தகவல்கள்‌, பரபரப்புகள்‌. காலம்‌ 
சன்னியாசிகள்‌ மீதான என்‌ மதிப்பைக்‌ குறைத்தது. 


பாராவின்‌ யதி, சன்னியாசிகளின்‌ தோற்றம்‌ தாண்டி அவர்களுடைய 
மனத்தை ஊடுருவி ஆன்மாவைத்‌ தொடுகிற முயற்சியாக இருக்கிறது. 
முதல்‌ சில வாரங்கள்‌ இந்நாவலை அவ்வளவாக நான்‌ 
பொருட்படுத்தவில்லை. ஆனால்‌ போகப்‌ போக, தினமும்‌ யதியைப்‌ 
படிக்காதிருக்கவும்‌ முடியவில்லை. காலையில்‌ அலுவலகத்தில்‌ 
அவசரமாக ஒரு வாசிப்பு, பின்‌ மாலையில்‌ முதல்‌ நாளுடன்‌ சேர்த்து 
நிதான வாசிப்பு என்று பழக்கப்‌ படுத்திக்கொண்டேன்‌. 


அன்றிலிருந்து இன்று வரை என்‌ மனைவியிடம்‌ யதி புராணம்தான்‌. 
தேவியின்‌ கருணைக்காக அலைந்த வினய்‌, கண்ணனின்‌ 
தரிசனத்திற்காகக்‌ கடுந்தவம்‌ செய்த வினோத்‌, மரணத்தை வெல்ல 
முயன்ற விஜய்‌, உலகைத்‌ தன்‌ காலடியில்‌ கிடத்தி வைக்க நினைத்த 
விமல்‌, அக்காவை அன்னையாக்கிய கேசவன்‌ மாமா, நித்ய கல்யாண 
பெருமாளையே சபித்து தண்டிக்க நினைத்த பத்மா மாமி, கோவளத்து 
பக்கிரி, சொரிமுத்து, திருப்போரூர்‌ சாமி... எதைச்‌ சொல்ல? யாரை விட? 
இது ஒரு பிரும்மாண்டமான அனுபவம்‌. விவரிக்க முடியாதது. 


விழிப்புநிலை கற்பிக்காத ஒன்றை உறக்கம்‌ சொல்லித்‌ தரும்‌ என்றால்‌, 
அந்த விழிப்பில்‌ தேவியின்‌ பார்வைக்காக அலையும்‌ வினய்தான்‌ 
யதிகளின்‌ சிறப்பு. அம்மாவின்‌ இறுதி நாட்களை, அவள்‌ நிலை 
கேள்விபட்டு கிளம்பும்‌ விமலின்‌ யாத்திரை தொடங்கி வரும்‌ கதை , நடு 
நடுவே எல்லா பாத்திரங்களையும்‌ தொட்டு ஊருக்கு வருகிறது. நடு 
நடுவே பளிச்சிடும்‌ “ அறிவுரைகள்‌ சொல்வதையே பிழைப்பாக 
கொண்டவனுக்கு அறிவுரைகள்‌ ஒவ்வாமை ஏற்படுத்தும்‌”, “வெளியே 


https://telegram.me/aedahamlibrary 
கிடக்கிற காத்து உள்ளே கிடந்தா பொண்ணு, இல்ல பொணம்‌”, 


“மெளனத்தின்‌ விஷசாறில்‌ ஊறப்போட்ட துயரம்‌”, “மரணத்தை தரிசிக்க 
நுழைவு சீட்டுடன்‌ வந்தவர்கள்‌ நாம்‌” என்னை தடுமாற திடுக்கிட 
வைத்த வார்த்தை கோர்வைகள்‌. 

சமயங்களில்‌ விமலின்‌ நடவடிக்கைகள்‌ சந்த்ராசாமி போன்றோ... என்று 
கூட என்னை எண்ண வைத்தன. ஏன்‌ வார இறுதி நாட்களில்‌ தொடர்‌ 
வருவதில்லை என்று குறையாக கூட எண்ணியதுண்டு. 


ஆசிரியரின்‌ பயணம்‌ நிலவேறுபாடுகளை மறந்து, காடு, 
மலைசரிவு,குருவாயூர்‌, இலங்கை, திருவண்ணாமலை, மெக்ஸிகோ 
பயணித்து கடைசியில்‌ வாழ்ந்த ஊருக்கு வருகிறது. குளிரை வெல்வது, 
உணவை மறுப்பது என்ற அனுபவங்களில்‌, வெற்றி காணும்‌ நால்வரும்‌ 
காமத்தை மட்டும்‌ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில்‌ / சந்தர்பங்களில்‌ 
வெல்வதில்லை . 


அம்மாவை பார்க்க அருகில்‌ வர வர சீக்கிரம்‌ வரமாட்டார்களா என்று 
மனது துடிக்கிறது. அம்மா ரோமம்‌ போல உதிர்ந்து கிடந்தாள்‌ வரிகளை 
கடக்கையில்‌ மனதை ஏதோ பிழிகிறது. இறந்தவர்‌ திதி பார்க்கக்கூடாது , 
நட்சத்திரம்‌ பார்க்க வேண்டும்‌ , அதனால்‌ அவர்களுக்கு ஏற்பட 
இருக்கும்‌ அடைப்பு எனக்கு புது தகவல்‌. எனக்கு பிடித்த பாத்திர 
படைப்பான வினய்‌ பற்றிய வரிகள்‌... “கலைஞன்‌ மனதுடன்‌ 
படைக்கப்பட்டு கொலைகாரன்‌ வாள்முனையால்‌ எழுதப்பட்டான்‌”, 


ஆனால்‌ கடைசி வரை “அமுக்கிராங்கிழங்கு” விஜய்‌ ஒரு புதிர்தான்‌. 


என்னுடைய வாழ்விலும்‌ எனது மாமா (அம்மாவின்‌ தம்பி) அம்மாவின்‌ 
கடைசி காலம்‌ வரை அக்கா அக்கா என்று உருகி நின்றதை பார்த்து 
இருக்கிறேன்‌. கேசவமாமா எனக்கு அவரேதான்‌. புருஷனுக்கும்‌ 
பெண்டாட்டிக்கும்‌ உள்ள உறவு ஒருவர்க்கு ஒருவர்‌ தோலாடு உணவு 
என்ற வாசகம்‌ நீண்ட நாள்‌ நினைவில்‌ வந்து போனது. 


வயதானவர்‌ என்று பாராவை நினைத்து இருந்தேன்‌ அந்த உண்மை 
தவிடுபொடியாகி இல்லை எனும்போது பிரமிப்பை தருகிறது. 
சமயங்களில்‌ சில வர்ணனை சிரிப்பை கொடுத்தன...” மாமண்டூர்‌ 
விபத்தில்‌ பேரூந்து, நாய்‌ காலை தாக்கி சிறுநீர்‌ கழிக்கும்‌ தோற்றத்தில்‌ 
நின்றது எனும்போது. அன்னமயகோசம்‌ , மனோமயகோசம்‌, 
பிராணமாயகோசம்‌, ஆனந்தமயகோசம்‌ போன்றவை உடல்‌,உடலுடன்‌ 
கூடிய பொறிகள்‌ என விளக்கபெற்றமை அற்புதம்‌. மொத்தத்தில்‌ யதி 
இன்னும்‌ என்னை முழுமையாக ஆக்கிரமித்து இருக்கிறது. இன்னும்‌ பல 
வாசிப்பு தேவைபடுகிறது முழுதாக புரிந்து கொள்ள. 


https://telegram.me/aedahamlibrary 


10. சிவராமன்‌ 


அது 2010 ம்‌ வருடம்‌. துபாயில்‌ ஹாஸ்பிடாலிடி-கட்டுமான 
நிறுவனமொன்றில்‌ வேலையிலிருந்தபோது, ஸ்வீடனிலிருந்து ஒரு 
பொறியாளரை இணைய மேம்பாட்டுப்‌ பயிற்சிக்காக தருவித்திருந்தது 


எங்கள்‌ நிறுவனம்‌. 


"கெவின்‌ பிஸ்மார்க்‌" என்ற அந்த ஐரோப்பியரை 
அறிமுகப்படுத்தியபோது அவரது நெற்றியிலிருந்த திருநீற்றுப்பட்டை 
ஆச்சர்யப்படுத்தியது. பெரும்பாலும்‌ மேற்கிலிருந்து வருபவர்களுக்கு 
ஹிந்து ஆன்மிக ஆர்வமென்றால்‌ அது பெரும்பாலும்‌ இஸ்கான்‌ 
(ISKCON) வழி கிருஷ்ணபக்தியாக இருக்கும்‌. சைவத்தை தழைக்க 
வைக்கும்‌ மஹானுபாவரின்னும்‌ ஐரோப்பாவுக்கு கிடைக்கவில்லை 
என்ற எண்ணத்தில்‌ ஒரு லாரி மண்ணள்ளிக்கொட்டினார்‌ பிஸ்மார்க்‌. 
எந்த மீட்டிங்‌ ஆரம்பிப்பதற்கு முன்னாலும்‌ தனக்கு முன்னால்‌ இருக்கும்‌ 
ஃப்ரேம்‌ செய்யப்பட்ட படத்தை கண்களில்‌ ஒற்றிக்கொண்ட பின்னர்‌ 
பேச ஆரம்பிப்பதும்‌ (முழுவதும்‌ அவர்‌ பக்கமாக திருப்பி 
வைக்கப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தில்‌ அநேகமாக சிவனனோ / 
பிள்ளையாரோ இருக்கவேண்டும்‌ ) , மீட்டிங்கோ, அன்றைய பணியோ 
முடிந்த பின்னர்‌, தன்‌ ஸ்படிஹ மாலையை எடுத்து நமஷிவாய என்று 
கண்களில்‌ ஒத்திக்கொள்வதாகட்டும்‌, இரண்டு முறை கை நிறைய 
குழைத்து விபூதியை இட்டுக்கொள்வதாகட்டும்‌ நிறைய ஆச்சர்யங்களை 
நாள்தோறும்‌ ஆன்மிகம்‌ சார்ந்து கொடுத்துக்கொண்டே இருந்தார்‌. 
அதன்‌ உச்சகட்டமாக, அந்த வார இறுதியில்‌ நடந்த சத்சங்கத்தில்‌ 
பெருங்குரலெடுத்து தமிழில்‌ “ஓம்‌ சிவாய நமச்சிவாய ஓம்‌ சிவாய 
சங்கரா” பாடியபோது அதிர்ந்தே போய்விட்டேன்‌. 


”இவ்ளோ நல்லா பாடுறீங்களே பிஸ்‌”, என்றேன்‌ 


சிரித்துக்கொண்டே “குருநாதரோட பரிசு” என்றார்‌. நாசரின்‌ 
கரகரப்புக்குரல்‌ தோற்றுவிடுமளவுக்கு அழகான தமிழ்‌. 


“உங்க குருநாதர்‌?” 


“பரமஹம்சர்‌” என்றார்‌. 


https://telegram.me/aedahamlibrary 


ராமகிருஷ்ண பரமஹம்சர்‌ என்றே நினைத்துக்கொண்டேன்‌. அதன்‌ 
பின்னர்‌ நிறைய ஆன்மிகம்‌ சார்ந்த விஷயங்கள்‌ இடம்பெற்றிருந்தன 
எங்கள்‌ உரையாடலில்‌. ”குரு நாதர்‌”, குருநாதர்‌ இட்ட பணி, 
குருநாதரின்‌ அனுக்ரஹம்‌” என்றெல்லாம்‌ சொல்லிக்கொண்டே 
இருப்பார்‌. குரு பக்தியென்றால்‌ இப்படியல்லவோ இருக்க வேண்டும்‌ 
என்று நினைத்துக்கொண்டே இருந்தேன்‌. 


அவரின்‌ பணி நிறைந்து சொந்த நாடு திரும்பும்‌ நாள்‌ வந்தது. விடை 
பெறுவதற்கு முதல்‌ நாள்‌ அவர்‌ அறையில்‌ பேசிக்கொண்டிருந்தபோது, 
“பிஸ்‌! எனக்கு உங்ககிட்ட கேக்க ஒரே ஒரு கேள்வி மட்டும்‌ மிச்சம்‌ 
இருக்கு” என்றேன்‌. சிரித்தவண்ணம்‌, புருவத்தை உயர்த்தினார்‌. 


“உங்க முன்னாடி இருக்குற இந்த படம்‌ , சிவபெருமானோடதா அல்லது 
பரமஹம்சரோடதாங்கிற டவுட்‌ எனக்கு ரொம்ப நாளா” என்றேன்‌. 


“சந்தேகமில்லாம குரு நாதர்தான்‌. சிவனை எனக்கு அடையாளம்‌ 
காட்டியது அவர்தானே” என்றவாறு புகைப்படத்தைக்காட்டினார்‌. 


ஒரு பிரளய வெள்ளம்‌ வந்தது போல மனம்‌ அதிர்ந்தது. 
அடங்கவேயில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர்‌ தனி 
புகைப்படத்தையோ, சாரதா தேவியுடன்‌ அவர்‌ இருக்கும்‌ 
புகைப்படத்தையோ எதிர்பார்த்திருந்த எனக்கு அப்புகைப்படம்‌ அளித்த 
அதிர்ச்சி சாமானியமானதல்ல. அந்த புகைப்படத்தை தனது சிரித்த 
முகத்துடன்‌ அலங்கரித்துக்கொண்டிருந்தது சாட்சாத்‌ “நித்தியானந்தா”. 
ஆம்‌, அதே “ரஞ்சிதா” புகழ்‌ நித்தியானந்தா. 


பரமஹம்ஸ நித்தியானந்தர்‌ என்பதைத்தான்‌ பிஸ்மார்க்‌, “பரமஹம்சர்‌” 
என்று சொன்னார்‌ என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்துக்கொண்டே 
இருந்தது என்‌ மனம்‌. 

அதிர்ந்து போயிருந்தேன்‌ என்பது மிதமான வார்த்தை. “எப்படி , எப்படி” 
என்று அறற்றிக்கொண்டிருந்தது மனது. இவ்வளவு தெளிவான ஆன்மிக 
விஷயங்களைப்பேசிக்கொண்டிருக்கும்‌ இந்த பிஸ்மார்க்கிற்கு 
நித்தியானந்தா போன்ற ஒரு பிரஹஸ்பதி குருவாக இருக்கவே முடியாது 
என்று ஏனோ திரும்பத்திரும்ப நினைத்துக்கொண்டிருந்தேன்‌. 


அதற்குப்பிறகு நித்தியானந்தா தனது ஹீலிங்‌ தெரபியும்‌ ஆன்மிகமும்‌ 
கலந்து பிஸ்மார்க்கின்‌ சகோதரி ஒருவரின்‌ 
கொடுநோயைக்கரைத்ததையெல்லாம்‌ பற்றி 
விபரமாகக்கூறிக்கொண்டே சென்றாலும்‌, என்‌ மனதால்‌ அதை 


2. 


https://telegram.me/aedahamlibrary 
ஒப்புக்கொள்ள முடியவே இல்லை. 


இப்படியாகத்தான்‌ என்‌ வாழ்வில்‌ ஆன்மிக அதிர்ச்சிகள்‌ 
சங்கமிக்கத்தொடங்கின. அதற்கு முன்னால்‌ சுவாமி தயானந்த 
சரஸ்வதியின்‌ வழி, ”கற்றலே ஆன்மிகம்‌” என்று மிகவும்‌ சிரத்தையுடன்‌ 
வேத, உபனிஷத்களை கற்றுக்கொள்ள முயன்றுகொண்டிருந்த எனக்கு, 
இதுமாதிரியான புதுமாதிரி ஆன்மிக சங்கதிகள்‌ 
அறிமுகமாகத்தொடங்கின. 
பிஸ்மார்க்‌ தந்த இந்த அதிர்ச்சிகளுக்கு முன்பாகவே, துபாய்வாழ்‌ 
இஸ்க்கான்‌ * 'டிவோட்டீஸ்‌” வாழ்வியல்‌ சார்ந்து வழங்கி வந்திருந்த 
அதிர்ச்சிகள்‌ சில மடங்கு டெசிபல்கள்‌ குறைவானவை என்றாலும்‌ 
அதிர்ச்சிகளின்‌ முதற்படிகள்‌ அவை. பின்பு, பினாமி பெயரில்‌ நிலம்‌ 
வாங்க வரும்‌ அரசியல்வாதியின்‌ பிரதிநிதியாக வந்த காவி உடை 
சன்னியாசி, ஷாந்தி மந்திரங்களை விளக்குவதற்காக முகாமிட்டிருந்த 
சுவாமிகளுக்கு எங்கள்‌ நிறுவன ஐந்து நட்சத்திர ஹோட்டலின்‌ 
படோடோபமான அறையில்‌ ஜக்கூசி பிரத்யேகமாக நிறுவப்பட்ட 
செய்தி என இதன்‌ அதிர்ச்சிகள்‌ நாளுக்கு நாள்‌ கூடிக்கொண்டேதான்‌ 
சென்றது. 


இதிலெல்லாம்‌ நான்‌ அறிந்துகொண்ட (இதுவரையிலான) நீதி, துறவு, 
ஆன்மிகம்‌,காவி என்பதற்கெல்லாம்‌ எவ்விதமான அடிப்படை 
வரையறைகள்‌ கிடையாது. தேவையானதே தர்மம்‌ என்பதைப்போன்றே 
அவரவர்க்கு தேவையானதை நிறுவிக்கொள்வதே, அவரவர்களின்‌ 
நியமப்படி துறவறத்திற்கான பொருள்‌ என்று எடுத்துக்கொள்ள 
ஆரம்பித்திருந்தேன்‌. சந்நியாசம்‌ என்ற வார்த்தைக்கான நியாயங்கள்‌ 
நாளுக்கு நாள்‌ மாறிக்கொண்டே இருந்தன. சொல்லப்போனால்‌ 
அவநம்பிக்கை அதிகரித்துக்கொண்டே வந்தது. 


3 


என்‌ மனம்‌ எதை புரிந்து கொள்ளத்தவறியதோ, எதன்‌ பொருள்‌ தேடி 
அலைபாய்ந்து கொண்டிருந்ததோ அதை மையமாக வைத்து முழு நாவல்‌ 
ஒன்று வரப்போகிறது, அதுவும்‌ எனக்கு பிடித்த எழுத்தாளரிடமிருந்து 
என அறிந்தபோது எழுந்த மகிழ்வுக்கு அளவேயில்லை. துங்கபத்ரையில்‌ 
ஆரம்பித்த அந்த மகிழ்வு, இறுதியில்‌ முக்கூடற்சங்கமத்தில்‌ நிறைவு 
பெரும்‌ வரையிலும்‌ எங்கும்‌ தடையின்றி பிரவாஹித்துக்கொண்டே 
இருந்தது. 


“ஒரு மிடில்‌ கிளாஸ்‌ குடும்பத்தின்‌ நான்கு ஆண்‌ சகோதரர்களும்‌ ஒருவர்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


பின்‌ ஒருவராக துறவறம்‌ காண்பது ஏன்‌?” என்ற ஒற்றை வினாவின்‌ 
மேல்‌ பல லேயர்களில்‌ விஸ்தாரமாக, வெகு வீரியமாக தன்‌ நாவலை 
எழுப்பிக்கட்டியிருக்கிறார்‌ ஆசிரியர்‌. ”ஒரு மின்மினியைப்‌ போல 
சுடர்ந்து அணைந்து சுடர்ந்து அணைந்து நகர்ந்து நகர்ந்து எங்கெங்கே 
கொண்டுபோய்விட்ட” விமலின்‌ குடும்பக்கதையை - அவன்‌ கடந்த 
காலத்தை தனது வசீகரமான மொழியின்‌ வழி நம்‌ கண்களுக்கு கொண்டு 
வந்து காட்டுகிறார்‌. 


”ஒழுக்கமோ, மீறலோ அல்ல லயமே ருசி.” என்றவாரு அறிமுகமாகும்‌ 
விமலை “மொழியின்‌ குழந்தையென” நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்‌. 
அவன்‌ வழி முன்னும்‌, பின்னும்‌ நாம்‌ கடந்து செல்லும்‌ காலங்களின்‌ 
வீரியம்‌ சாதாரணமானதல்ல. 
அன்று மதியம்‌ கார்லிக்‌ சிக்கன்‌ சாப்பிட்டிருக்கும்‌ சிஷ்யையை 
அணைத்துக்கொள்ளும்‌ விமலின்‌ வழி முதல்‌ அத்தியாத்தின்‌ இறுதியில்‌ 
அவர்‌ வைத்திருக்கும்‌ ஒரு ஆச்சர்ய காற்புள்ளி, அடுத்தடுத்த 
அத்தியாயங்களில்‌, இன்னும்‌ இன்னும்‌ ஒரு மிகப்பெரிய சுவாரசியப்‌ 
பந்தென, சந்நியாசத்தையும்‌, சாமியார்களையும்‌ விசாரணை செய்து 
கொண்டே செல்கிறது. மேலோட்டமாகப்பார்த்தால்‌ நான்கு 
சகோதரர்கள்‌, நான்கு விதமான சந்நியாசங்கள்‌ என்றுதான்‌ இந்த 
நாவலின்‌ அடிப்படைக்கட்டுமானம்‌ நமக்குத்துலங்கும்‌. ஆனால்‌ வெகு 
சாமர்த்தியமாக இதில்‌ வரும்‌ அம்மா, கேசவன்‌ மாமா, சித்ரா, பத்மா 
மாமி, சொரிமுத்து என ஒவ்வொரு கதாபாத்திரத்தின்‌ பின்னணியிலும்‌, 
சந்நியாசத்தின்‌ நிழலைப்படரவிட்டு வாசகனை ஆழம்‌ பார்த்திருக்கிறார்‌. 


என்னைக்கேட்டால்‌ பெரிய அண்ணனைத்தான்‌ ஹீரோவாக்கியிருக்க 
வேண்டும்‌, அவன்தான்‌ சூத்ரதாரி - இந்தத்‌ தலைமுறையில்‌ கேட்கும்‌ 
வரங்களை மாயாஜாலங்களின்‌ வழி நிகழ்த்திக்காட்டும்‌ மோஸ்ட்‌ 
வாண்டட்‌ சாமியாராக அறியப்பட்டிருக்கலாம்‌, அவனின்‌ வழி 
மனிதனின்‌ ஆசா பாசங்களின்‌ ஆழத்தையும்‌, சந்நியாசத்தையும்‌, 
மோட்சத்தையும்‌ விசாரணை செய்து வியாசங்களாக எழுதித்‌ 
தள்ளியிருக்கலாம்‌.. ஆனால்‌ பாரா விழைந்தது அதுவல்ல. 


விமலை நாயகன்‌ ஆக்கியதன்‌ மூலமாக வாசக சமூகத்தின்‌ உச்சி 
மோர்ந்து அவர்‌ சொல்லிப்போயிருக்கும்‌ சமாச்சாரம்‌ 
சாதாரணமானதல்ல. “இயற்கை பெரிதுதான்‌, அது பெரிது என உணரும்‌ 
மனத்தை விடவா” என்று கேள்வி கேட்கும்‌ உச்ச நேரெண்ணங்கள்‌ 
கொண்ட விமல்‌, ”முலைகள்தாம்‌ என்‌ கடவுள்‌. ஆனால்‌ கடவுளைத்‌ 
தொட்டு, கசக்கிப்‌ பார்க்க எனக்குச்‌ சக்தி இல்லை.” என்று தன்‌ குருவின்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


பார்வையில்‌ காமத்தின்‌ மீதான சந்நியாசத்தின்‌ பார்வையை ஒரே 
வாக்கியத்தில்‌ விளக்கும்‌ விமல்‌, “சில அற்புதங்களை நான்‌ 
எதிர்கொண்டிருக்கிறேன்‌, எனக்குத்தெரியாத ஒரு இயல்‌ என்பது 
தாண்டி அதில்‌ வியக்க ஒன்றுமில்லை” என அலைபாயும்‌ 
மனதுக்கெல்லாம்‌ அருமருந்தை அளிக்கும்‌ விமல்‌, “என்‌ சிந்தனையைக்‌ 
கூட்டங்களில்‌ உலவவிட்டுவிட்டு நான்‌ நகர்ந்து சென்று வெளியே 
அமர்ந்துவிடுவேன்‌” என “தனித்திரு” தத்துவத்தை விளக்கும்‌ விமல்‌, 
தவிர்க்க வேண்டிய மூன்றென்று “பணம்‌, அசையாச்சொத்து, நேரடி 
அதிகாரம்‌” என்று சந்நியாசத்திற்கான மும்மலங்களை குருவின்‌ மூலம்‌ 
உரைக்கும்‌ விமல்‌ என பெரிய ஆச்சர்ய அவதாரம்‌ அவன்‌. 


இந்த நாவல்‌ ஆரம்பித்து துறவின்‌ ஆதி அந்தங்களை விசாரணை 
செய்துகொண்டிருந்தபோதே ஆழ்மனதில்‌ பெரும்‌ உற்சாகத்துடன்‌ 
மாயாப்பூரின்‌ வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்துவிட்டேன்‌. 
இஸ்கானின்‌ அத்தியாத்தை விலக்கிவிட்டு கலியுகத்தில்‌ ஒரு ஆன்மிகக்‌ 
கதையோ சந்‌ நியாசக்கதையோ எழுதுவதாவது! மிகச்சரியாக 108வது 
அத்தியாத்தில்‌ வினோத்தை அறிமுகப்படுத்தி “ஹரே கிருஷ்ணா” 
சொல்லவைத்தபோது நானடைந்த மகிழ்வை இவ்வையகம்‌ அறியாது. 
ஆசிரியருக்கு ஒரு டைரக்ட்‌ ட்வீட்‌ செய்து, அன்றைய நாளின்‌ 11 மணி 


டீயை கேன்சல்‌ செய்து, கேட்பரீஸ்‌ சாப்பிட்டவன்‌. 


கதைக்கு ஒரு நல்ல வில்லன்‌ கிடைத்துவிட்டான்‌ என்ற மகிழ்வது. 
ஆனால்‌ உள்ளதிலேயே நல்லவனாக அவனை ஃப்ரேம்‌ செய்து, அவன்‌ 
பாதை முழுதும்‌ மலர்ப்பந்தாய்‌ விரித்து வைத்து ஆசிரியர்‌ ஒரு அழுகுணி 
ஆட்டம்‌ ஆடி வைத்திருந்தார்‌. சித்ராவை விட்டு எப்படிப்போனானோ 
அதே சாம்பல்‌ நிற வன்மத்துடந்தான்‌ அவன்‌ வாழ்வு முழுதையும்‌ 
கடந்திருப்பான்‌ என்பதுதான்‌ விஜய்‌ மீதான என்‌ அபிப்ராயமாக 
இன்றும்‌ இருக்கிறது. ஏதோ ஒரு கட்டத்தில்‌ அவன்‌ சுயரூபம்‌ 
வெளிவருமென்று இறுதி அத்தியாயம்‌ வரைக்கும்‌ காத்திருந்ததுதான்‌ 
மிச்சம்‌. என்னளவில்‌ அது ஒரு பெரிய ஏமாற்றம்‌ இந்நாவலில்‌. 


அது போல இன்னொரு எதிர்பார்ப்பும்‌ இருந்ததுதான்‌, என்றாவது ஒரு 
நாள்‌ சித்ராவை ஒரு பெண்‌ சாமியாராக்கி பிடதி ஆசிர மத்திலிருந்து 
கொண்டு வந்துவிடுவார்‌ என்று எதிர்பார்த்திருந்தேன்‌. நடக்கவில்லை! 


தேடல்‌, அலைச்சல்‌, தோல்வி, வேறு வேறு டெஸ்டினி என்று பெரும்‌ 
அலைபாய்தலோடு ஆசிரியர்‌ படைத்திருக்கும்‌ வினய்‌ தான்‌ கலியுகத்தில்‌ 
இறைவனைத்தேடும்‌ நம்‌ அனைவரின்‌ குறியீடோ என்று நாவல்‌ முடிந்த 
பிறகு யோசிக்கிறேன்‌. இந்த நாவலில்‌ சித்ராவைத்தாண்டியும்‌ நாம்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


பரிதாபம்‌ கொள்ளும்‌ ஒரு ஜீவன்‌ உண்டென்றால்‌ அது வினயாகத்தான்‌ 
இருக்க வேண்டும்‌ என்று எண்ணிக்கொள்கிறேன்‌. எனினும்‌ கோரக்கரை 
அடைவதன்‌ மூலமாக ”கலி” யிலும்‌ ஒரு பூரணத்தை விதைக்கமுடியும்‌ 
என்று கோடிட்டுச்சென்றிருக்கிறார்‌. 


ஆரம்பத்திலிருந்து பெரும்புதிரென நமக்கு அறிமுகப்படுத்தி, வழி 
நடத்தி, வருவான்‌ வருவான்‌ எனப்போக்கு காட்டி கடைசியில்‌ ஒரே ஒரு 
வசன வழி விஜயைக்‌ கடந்துபோவது ஏனென்ற கேள்விதான்‌ இந்த 
நாவலின்‌ மொத்த சாரமும்‌ அடங்கியிருக்கிறது. அதனைப்‌ பின்‌ 
தொடர்ந்து போகும்‌ வழியில்‌ ”யதி”யின்‌ பூரணத்தை நாம்‌ உணரமுடியும்‌. 


https://telegram.me/aedahamlibrary 
11. மீனாட்சிசுந்தரம்‌ வைத்தியநாதன்‌ 


நான்‌ முதல்‌ முதலில்‌ வாசித்த பாராவின்‌ நாவல்‌, அலகிலா விளையாட்டு. 
அப்போது எனக்கு அவருடைய முகம்‌ தெரியாது. இந்த 
நாவலாசிரியருக்குக்‌ குறைந்தது 60-70 வயது இருக்கும்‌ என்று 
நினைத்தேன்‌. ஆனால்‌ பாரா அப்போது இளைஞர்‌. இது தெரிந்தபோது 
வியப்பாக இருந்தது. தனது முப்பதுகளில்‌ உள்ள ஒருவர்‌ இப்படியொரு 
கதையை எழுத முடியுமா, யோசிக்கத்தான்‌ முடியுமா என்று அப்போது 
நினைத்தேன்‌. பிறகு அவருடைய புவியிலோரிடம்‌ வாசித்தபோது 
மிரண்டுவிட்டேன்‌. ஒரு வாரப்பத்திரிகை எழுத்தாளராக 
இருந்துகொண்டு எப்படி இவர்‌ இப்படியெல்லாம்‌ எழுதுகிறார்‌ என்று 
நினைத்தேன்‌. பிறகுதான்‌ அலகிலா விளையாட்டு, புவியிலோரிடம்‌ 
இரண்டுமே வாரப்‌ பத்திரிகைகளில்‌ வெளிவராமல்‌ நேரடியாக 
வெளிவந்த நாவல்கள்‌ என்று தெரிந்துகொண்டேன்‌. பத்திரிகைத்‌ 
தொடர்களாக வந்த அவருடைய அலை உறங்கும்‌ கடல்‌, மெல்லினம்‌ 
இரண்டும்‌ எனக்குப்‌ பிடித்தமானவை. ஆனால்‌ மேற்சொன்ன 
எல்லாவற்றையும்விட இப்போது அவர்‌ எழுதியிருக்கும்‌ யதி வியக்க 
வைக்கும்‌ அளவுக்கு சிறப்பும்‌ அழகும்‌ கொண்டது. [பூனைக்கதை என்ற 
நாவலைச்‌ சில மாதங்கள்‌ முன்னர்‌ படித்தேன்‌. அதன்‌ முதல்‌ பாகம்‌ 
எனக்குப்‌ புரியவில்லை என்பதையும்‌ சொல்லிவிடுகிறேன்‌. ] 


நான்கு துறவிகளின்‌ கதையாக [ஒருவரின்‌ பார்வையில்‌] விரியும்‌ யதி, 
நம்‌ நாட்டில்‌ உள்ள பல்வேறு விதமான துறவிகளின்‌ வாழ்க்கை 
முறையை விவரிப்பது போன்ற பாவனையில்‌ மனித மனங்களின்‌ 
ஆதாரத்‌ தேடலை நோக்கி நகர்கிறது. துறவிகளும்‌ மனிதர்கள்தானே? 
மண்ணில்‌ கால்‌ பதித்து நிற்பவர்கள்தானே? ஆனால்‌ எந்த அம்சம்‌ 
அவர்களில்‌ பிரமிக்கச்‌ செய்கின்றதோ, அதை விலக்கிப்‌ பார்க்கக்‌ கற்றுத்‌ 
தருகிறது யதி. இந்த வகையில்‌ இந்நாவல்‌ எனக்குள்‌ பல கதவு 
சன்னல்களைத்‌ திறந்து வைத்தன என்று சொல்லவேண்டும்‌. சித்தர்கள்‌ 
என்றும்‌ மகான்கள்‌ என்றும்‌ எத்தனையோ பேரைத்‌ தொழுகிறோம்‌. நாம்‌ 
வாழும்‌ காலத்திலேயே பலரின்‌ மதிப்பீட்டுச்‌ சரிவுகளைக்‌ 
காண்கின்றோம்‌. அது தரும்‌ இனம்‌ புரியாத்‌ துயரத்தில்‌ சிறிது காலம்‌ 
இருந்துவிட்டு அடுத்தவரை நோக்கி நகரும்‌ பலபேரைக்‌ 
கண்டிருக்கிறேன்‌. எல்லோருக்கும்‌ யாராவது ஒருவர்‌ தேவைப்படவே 
செய்கிறார்‌ போலும்‌. அந்த 'யாராவது ஒருவர்‌' காவி அணிந்தவராக 


https://telegram.me/aedahamlibrary 
இருப்பது அவசியமாகவும்‌ உள்ளது. 


யதியில்‌ வரும்‌ விமல்‌, மதிப்பீடுகளை நொறுக்கி எறியும்‌ ஒரு 
துறவியாகத்‌ தென்படுகிறார்‌. கதை சொல்லி என்பதாலோ என்னவோ, 
தனது தர்க்கங்களுக்கு இவர்‌ சேர்க்கும்‌ நியாயங்கள்‌ சிறிது அதிகமாகத்‌ 
தெரிந்தது. ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது விமலைக்‌ காட்டிலும்‌ அவரது 
இரண்டாவது சகோதரராக வரும்‌ வினய்‌ என்னதான்‌ தனது லட்சியப்‌ 
பயணத்தில்‌ தோல்வி அடைந்தாலும்‌ நெஞ்சில்‌ நிலைக்கிறார்‌. காரணம்‌, 
தனது தோல்விகளுக்குத்‌ தன்னைத்‌ தவிர வேறு யாரையும்‌ காரணம்‌ 
சொல்லாத அவரது இயல்பு. 


இதை ஏன்‌ சொல்கிறேன்‌ என்றால்‌, தோல்வி தரும்‌ குற்ற உணர்ச்சி மற்ற 
மூன்று சகோதரர்களுக்குமே இருப்பதால்‌, அவர்கள்‌ குற்ற உணர்வின்‌ 
மையத்தைத்‌ தேடித்‌ திரிகிறார்கள்‌. ஆனால்‌ தோல்வியே இறுதி என்று 
அறிந்துவிடும்‌ வினாடியில்‌ வினய்‌ வெற்றியின்‌ வாசலைத்‌ 
திறந்துவிடுகிறார்‌. அவருக்குக்‌ கிடைக்கும்‌ கோரக்கர்‌ தரிசனம்‌ என்பதை 
நான்‌ ஒரு குறியீடாகவே பார்க்கிறேன்‌. கோரக்கர்‌ சாம்பலில்‌ இருந்து 
பிறந்த சித்தர்‌. வினய்‌ தோல்வி என்று கருதிய அனைத்தும்‌ சாம்பலே 
ஆகும்‌. அர்த்தமற்ற தேடலை விட்டுவிட்டு அமைதியாக 
ஒதுங்கிவிடும்போது கிடைக்கும்‌ நிம்மதியும்‌ ஆறுதலுமே தவப்பலன்‌. 


யதியில்‌ வினய்க்கு அடுத்தபடி நான்‌ மிகவும்‌ விரும்பிய கதாபாத்திரம்‌, 
சித்ரா. அவள்‌ பெண்ணாக இருந்த நாட்களில்‌ இச்சகோதரர்களின்‌ 
அந்தரங்கக்‌ காம இச்சைக்கு மானசீகக்‌ கருவியாக இருந்தவள்‌. பேயான 
பின்பு பெண்மையின்‌ இயல்பான அறச்சீற்றம்‌ மேலோங்கப்‌ பழிவாங்க 
நினைக்கிறாள்‌. பேயான பின்பு வினோத்தைப்‌ பழிவாங்க, தவம்‌ செய்து 
வரம்‌ வாங்கும்‌ சித்ரா இறுதிவரை அவனைக்‌ கொல்வதே இல்லை. 
வினோத்தின்‌ சகோதரனைக்‌ கொண்டே அவனைக்‌ கொலை செய்யத்‌ 
திட்டமெல்லாம்‌ தீட்டினாலும்‌ அடி மனத்தில்‌ அவளுக்குக்‌ கொலை 
வெறியைவிடக்‌ காதலே மிகுந்து இருந்திருக்கிறது. நாவலை முழுவதும்‌ 
வாசித்து முடித்த பிறகு, இமயமலைக்‌ குளிரில்‌ ஜுரம்‌ கண்டு யோகி 
விஜய்யிடம்‌ சிகிச்சை பெறும்‌ அந்த முஸ்லிம்‌ பெண்கூட 
சித்ராவாகத்தான்‌ இருப்பாள்‌ என்று தோன்றியது. நான்கு 
பிள்ளைகளையும்‌ தன்‌ கணவனிடம்‌ இருந்து பிரித்து விடுவதற்காக 
அந்தத்‌ தாய்‌ சாமர்த்தியமாகக்‌ காய்‌ நகர்த்தி அவர்களை 
சன்னியாசிகளாக்கி விரட்டியது இந்நாவலின்‌ ஒரு முனை என்றால்‌, 
நான்கு பேரையுமே துறவின்‌ பலனை அறிய முடியாமல்‌ செய்துவிடுகிற 
இன்னொரு முனை இவள்தான்‌. அந்த விதத்தில்‌ இது நான்கு 


https://telegram.me/aedahamlibrary 
சன்னியாசிகளின்‌ கதையே இல்லை. இரு பெண்களின்‌ கதைதான்‌! 


யதியில்‌ மிக முக்கியமாக என்னைக்‌ கவர்ந்த இன்னொரு அம்சம்‌, இதில்‌ 
விவரிக்கப்படும்‌ நிலப்பரப்புகள்‌. காட்சிக்குக்‌ காட்சி இடம்‌ 
மாறிக்கொண்டே இருக்கும்‌ கதையில்‌ ஒவ்வொரு இடமும்‌ வெவ்வேறு 
விதமான வகையில்‌ வர்ணிக்கப்படுகின்றன. உதாரணமாக ஆறுகள்‌, 
அருவிகள்‌, குளம்‌ போன்ற நீர்ப்பரப்புகளின்‌ அண்மையில்‌ கதை 
நடக்கும்போது ஆசிரியர்‌ கையாளும்‌ மொழி நடையும்‌ பல்வேறு 
மலைப்பகுதிகளில்‌ கதை செல்லும்போது கையாளும்‌ மொழி நடையும்‌ 
மொத்தமாக மாறுபடுகின்றன. மலைப்‌ பகுதியில்‌ நடப்பதைச்‌ 
சொல்லும்போது உள்ள இறுக்கம்‌ நீர்‌ நிலைகளைக்‌ கடக்கும்போது 
நெகிழ்ந்துவிடுகிறது. இதற்கு உதாரணமாக, மடிகேரியில்‌ தமது 
குருநாதரை விமல்‌ முதலில்‌ சந்தித்தபோது நடக்கும்‌ சம்பவங்களை, 
காசியில்‌ கங்கைக்‌ கரையில்‌ வினய்‌ விஜயைச்‌ சந்தித்த சம்பவத்துடன்‌ 
ஒப்பிடலாம்‌. இரண்டுமே குளிர்ச்சியான அனுபவங்கள்தான்‌. 
சுதந்திரத்தைக்‌ கண்டடையும்‌ கட்டங்கள்தான்‌. ஆனால்‌ இரண்டும்‌ 


ஏற்படுத்தும்‌ மனப்பதிவுகள்‌ மொத்தமாக வேறு வேறு. 


நாவலில்‌ வரும்‌ சொரிமுத்து, சம்சுதீன்‌ போன்ற சித்தர்கள்‌ இதன்‌ 
கதாநாயகர்களை மறந்தாலும்‌ நம்மால்‌ என்றுமே மறக்க முடியாத 
ஆளுமை படைத்தவர்கள்‌. ஓஷோ, ஜெயேந்திர சரஸ்வதி போன்ற 
சாமியார்கள்‌ அவர்களின்‌ சுய வடித்திலேயே இந்நாவலில்‌ ஒவ்வொரு 
காட்சியில்‌ வந்து போகிறார்கள்‌. வாழும்‌ அல்லது வாழ்ந்த 
சாமியார்களை ஓரிடத்தில்‌ வைத்து நாவல்‌ சுட்டிக்காட்டும்‌ மேற்கண்ட 
'கதை சாமியார்கள்‌' சொல்லும்‌ செய்திகள்‌ மிகவும்‌ அர்த்தம்‌ 
பொதிந்தவை.[அதை விவரித்தால்‌ சுவாரஸ்யம்‌ போய்விடும்‌ என்பதால்‌ 
சொல்லாமல்‌ விட்டுவிடுகிறேன்‌.] 


இந்நாவலை தொடர்‌ முடிந்தபின்‌ மொத்தமாகத்தான்‌ படித்தேன்‌. 
தினமணி இணைய தளத்தில்‌ ஒவ்வொரு அத்தியாயத்தையும்‌ எடுத்துப்‌ 
படிப்பது மிகவும்‌ கடினமான பணியாகத்தான்‌ இருந்தது. ஆனாலும்‌ 
படிக்க எடுத்தால்‌ நிறுத்த மனமே வரவில்லை. பல அத்தியாயங்கள்‌ 
கவிதை போலவே இருந்தன. ஆசிரியரின்‌ கடும்‌ உழைப்பும்‌ சிறந்த 
மொழி ஆளுமையும்‌ வியக்கச்‌ செய்தன. யதியைப்‌ போன்ற ஒரு நாவலை 
எழுதியவரா பலப்பல அரசியல்‌ புத்தகங்களையும்‌ எழுதியிருப்பார்‌ என்று 
நம்பவே முடியவில்லை. இந்நாவலின்‌ கடைசி அத்தியாயம்‌ கொடுத்த 
மன நெகிழ்ச்சியும்‌ ஒரு சொட்டுக்‌ கண்ணீரும்‌ என்றும்‌ என்‌ நினைவில்‌ 
இருக்கும்‌. 


https://telegram.me/aedahamlibrary 
12. Ms. Fairy 


இடைநிறுத்தம்‌, நிறுத்தம்‌, வரையறை, கட்டுப்பாடு, வழிகாட்டுதல்‌, 
அடிக்கடி, பக்தன்‌, அழிப்பவர்‌, புனிதமான, தீவிரமான, தேடுபவர்‌, 
துறவி, 016 who has controlled his passions and abandoned the 

010 என்றெல்லாம்‌ பொதுவாக யதி என்னும்‌ வார்த்தை 
விளக்கப்பட்டாலும்‌ இவையெல்லாம்‌ ஆண்பாலையே குறிக்கின்றது. 
ஆனால்‌ பாராவின்‌ யதியைப்‌ படித்தபின்பு, இந்த யதி இப்புனைவில்‌ 
நடமாடும்‌ நான்கு சகோதரர்கள்‌, இவர்களின்‌ அப்பா, மாமா, சம்சுதீன்‌, 
சொரிமுத்து போன்ற சித்தர்கள்‌ என எவரையும்‌ குறிப்பதாக எனக்குத்‌ 
தோன்றவில்லை. 

மாறாக விதவை என்ற சொல்லாலும்‌ தீவிரமாகத்‌ தேடுபவர்‌ என்னும்‌ 
பொருளில்‌ உலவும்‌ பாத்திரங்களான அம்மா, சித்ரா,பத்மா மாமி 
என்னும்‌ பெண்களையே இந்நாவலின்‌ தலைப்பு குறிப்பதாக 
உணர்கிறேன்‌. 


சித்து - மாந்தரீகம்‌ - ஆவிகள்‌, பேய்‌ பிசாசுகள்‌ என இருளுலகை 
இச்சிப்பவரும்‌ யதியை வாசிக்கலாம்‌. சைவ வைஷ்ணவ மந்திர தந்திர 
ஒளியுலகை விரும்புவரும்‌ யதியை வாசிக்கலாம்‌. துறவை விரும்பித்‌ 
தேடும்‌ வேட்கை உடையோரும்‌, உலக வேட்கையை வெறுப்போரும்‌ 
யதியை விரும்பலாம்‌. குளத்துக்குள்‌ பலவருடம்‌ தவம்‌ செய்வதாகக்‌ 
கூறப்படும்‌ தபஸ்வியை நேசிக்கக்கூடிய முது வயதினரும்‌ யதி 
வாசிக்கலாம்‌. சாஜிதாவை லிப்லாக்‌ அடிக்கும்‌ யோகியை 
விரும்பக்கூடிய விடலைப்‌ பருவத்தினர்‌ ரசிக்கலாம்‌. ஓஷோ, ரஜ்னீஷ்‌, 
இஷ்கான்‌, சந்திராசாமி, சொரிழுத்துச்‌ சித்தன்‌, தினகரன்‌, கோவளத்து 
தர்கா சித்தன்‌ என மதம்‌ பிடித்தவர்களும்‌ யதியை நேசிக்க இடமுண்டு. 
கூலித்‌ தொழிலாளியின்‌ புற்று நோயை வெளியே எடுத்து ஒரு 
எள்ளுருண்டை ஆக்கி நோய்‌ தீர்க்கும்‌ மனிதம்‌ பிடித்தவர்களும்‌ யதியை 
ரசிக்க வகையுண்டு. இயற்கையையே கடவுளாக 
ஆராதிப்பவர்களுக்கோ எங்கும்‌ விரவிக்‌ கிடக்கும்‌ வருணனைகள்‌. 


துறவு என்றால்‌ வாழ்வினின்று தப்பி ஓடுவதல்ல; பெருங்காதலுடன்‌ 
ஒட்டுமொத்த மானுட சமூகத்தையும்‌ அள்ளி அரவணைக்கும்‌ பக்குவமே 
என்பதை துறவைத்‌ தேடாதோரும்‌ சுவைபட அனுபவிக்கும்‌ வகையில்‌ 
புனைவாக்கியுள்ள வருணனைச்‌ சித்தன்‌, வார்த்தைப்‌ பித்தன்‌ பாராவுக்கு 


https://telegram.me/aedahamlibrary 


வாழ்த்துகள்‌ பல. 


https://telegram.me/aedahamlibrary 
13. லங்காபதி சிறீதரன்‌ 


யதி வாசித்து முடித்தேன்‌. அற்புதம்‌ என்கின்ற சொல்லைத்‌ தவிர வேறு 
பொருத்தமான சொற்கள்‌ எதையேனும்‌ இடமுடியும்‌ எனத்‌ 
தோன்றவில்லை. விமல்‌ என்கின்ற ஒற்றைப்‌ பாத்திரத்தின்‌ தன்மையில்‌ 
நின்றுகொண்டு விஜய்‌, வினய்‌, வினோத்‌, அம்மா, கேசவன்‌ மாமா, 
பத்மா மாமி, சித்ரா, சொரிமுத்து போன்ற பல்வேறு 
பாத்திரங்களுக்கூடாக சுவாரசியம்‌ குறையாமல்‌ கதையினை நகர்த்திச்‌ 
சென்ற விதம்‌ ஆகா போட வைக்கின்றது. ஒரு தாயின்‌ நான்கு 
பிள்ளைகளும்‌ வீட்டை விட்டு ஓடிச்சென்று சாமியார்களாக 
மாறுகின்றனரே என மனதைப்‌ பதைக்க வைத்து, முடிவில்‌ காட்டிய 
வேறு வடிவம்‌ திகைக்கச்‌ செய்துவிட்டது. 


நிஜ உலகிலும்‌ நான்கு வகைச்‌ சாமியார்கள்‌ இருக்கின்றனர்‌. மரணத்தை 
வெல்ல நினைக்கும்‌ சித்தர்கள்‌, மந்திர தந்திரங்களில்‌ தேங்கிவிடுவோர்‌, 
பக்திப்‌ பிரவாகத்தில்‌ திளைப்போர்‌, சாமியார்‌ வேடமிட்டு 
அனைத்தையும்‌ அனுபவிக்கத்‌ துடிக்கும்‌ கள்ளர்கள்‌. இந்த நால்வகைச்‌ 


சாமியார்களையும்‌ நால்வருக்கூடாக காட்டியுள்ளீர்கள்‌. 


ஆனால்‌ இந்த நால்வர்‌ பயணத்திலும்‌ எதோ ஒரு வகையில்‌ காமம்‌ 
குறுக்கிடவே செய்கிறது. ஒருவராலும்‌ காமத்தைக்‌ கடக்க முடியவில்லை. 
ஏன்‌ கடக்க வேண்டும்‌ என்றொரு கேள்வியும்‌ எழுகின்றது. ஆன்மிகம்‌ 
என்பது எதையும்‌ அதுவாக ஏற்றுக்கொள்வதே. அப்படிப்‌ பார்த்தால்‌ 
காமத்தையும்‌ பெண்களையும்‌ தேடிச்‌ செல்வது தான்‌ தவறு; அதுவாக 
எதிர்நின்றால்‌ கடந்து செல்வதைக்‌ காட்டிலும்‌ அதை ஏற்று 
அனுபவமாய்க்‌ கொள்வது தவறில்லையோ என எண்ணத்‌ 
தோன்றுகின்றது. 

“கிருஷ்ணன்‌ என்பது உருவமல்ல அது ஒரு தத்துவம்‌”, “பரிபூரணத்தை 
தேடுவது வீண்‌; உலகில்‌ எதுவுமே பூரணமானதல்ல”, “மரணத்தை 
வெல்ல ஏன்‌ ஆசைப்படுகிறாய்‌” போன்றவை அத்தியாயங்களின்‌ 
மத்தியில்‌ அங்கோன்றும்‌ இங்கொன்றும்‌ சிதறிக்‌ கிடக்கும்‌ சிந்தனைச்‌ 
சிதறல்கள்‌. அனைத்து அத்தியாயங்களும்‌ சிறப்பென்றாலும்‌ எனக்கு 
மிகவும்‌ பிடித்த அத்தியாயமென்றால்‌ அது வினோத்‌ பத்மா மாமியை 
சந்தித்த அத்தியாயம்‌ தான்‌. 

என்னதான்‌ வேலை இருந்தாலும்‌ காலை 10 மணி என்றவுடன்‌ தினமணி 
இணையத்தளத்தில்‌ யதி வாசிக்கத்‌ தவறமாட்டேன்‌. ஒருமுறை 


https://telegram.me/aedahamlibrary 


சர்வதேசக்‌ கருத்தரங்கொன்றில்‌ கலந்துகொள்ள வெளிநாடு 
சென்றபோது கூட மதிய உணவு இடைவேளையில்‌ வெளியே வந்து 
கைத்தொலைபேசியில்‌ யதி வாசித்தபின்‌ தான்‌ போசனம்‌. அவ்வளவு 
வெறித்தனத்துடன்‌ வாசித்தேன்‌. மொத்தத்தில்‌ கடந்த பத்து மாதங்களாக 
யதி என்னைக்‌ கட்டிப்‌ போட்டிருந்தது என்றே சொல்லலாம்‌. 


ஒன்றுதான்‌ எனக்கு எப்பவுமே வியப்பைத்‌ தருகின்றது. இத்தனை 
எழுதுவதற்கு நீங்கள்‌ எத்தனை வாசித்திருக்க வேண்டும்‌, எத்தனை 
சிந்தித்திருக்க வேண்டும்‌. அத்தனையும்‌ யதி என்கின்ற அற்புத 
அனுபவமாக எம்மை வந்தடைந்திருக்கின்றது. உங்கள்‌ மூலமாக இப்படி 
ஒரு நல்ல அனுபவம்‌ பெறப்பட வேண்டும்‌ என விதிக்கப்பட்டிருந்தது 
போல! அது நிறைவேறி இருக்கிறது. 


ஒரே ஒரு கவலை! யதி முடிந்து விட்டதே என்பது தான்‌. புத்தக வடிவில்‌ 
மீண்டும்‌ வாசிக்கக்‌ காத்திருக்கின்றேன்‌. 


https://telegram.me/aedahamlibrary 
14. பி. சுதாகர்‌ 


என்னால்‌ நம்பவே முடியவில்லை. நானா இப்படி? விளையாட்டாக 


ஓரிரு அத்தியாயங்கள்‌ படிக்க ஆரம்பித்து, அதிலேயே மூழ்குகிற 
வகையில்‌ யதியில்‌ என்னை இழந்தது எப்படி? 


துறவின்‌ மீது அனைவருக்கும்‌ பொதுவான எதிர்ப்புணர்வும்‌ 
வியப்புணர்வும்‌ இருக்கும்‌. வாழ வழியின்றி, வாழ்க்கையை 
எதிர்கொள்ள திராணியின்றி துறவை நாடிச்‌ செல்கின்றனர்‌ என்று 
நினைப்போர்‌ பலர்‌. கெளதம புத்தரைக்‌ கூடக்‌ குறை சொல்வோர்‌ 
உண்டு. ஆனால்‌ துறவென்பது ஒரு மனிதனின்‌ மன ஆழத்தில்‌ அவன்‌ 
தன்னை முழுமையாய்‌ உணரும்போது தன்னையும்‌ மீறி தன்னை உலக 
வாழ்க்கையில்‌ இருந்தும்‌, சுக துக்கங்களில்‌ இருந்தும்‌ இயல்பாக 
விடுவித்துக்‌ கொள்ளும்‌ செயல்‌. இது அனைவருக்கும்‌ 
சாத்தியமானதல்ல. ஆனால்‌ அனைவரையும்‌ கவனிக்கவைப்பது. 


யதியில்‌ நான்கு வெவ்வேறு விதமான துறவின்‌ நிலைகளை நமக்குக்‌ 
காட்டி கைப்பிடித்து அழைத்துச்‌ செல்கிறார்‌ பாரா. இன்னும்‌ சரியாகச்‌ 
சொல்லப்‌ போனால்‌ நான்கு மனிதர்களின்‌ துறவைச்‌ சொல்வதன்‌ 
வழியே நாம்‌ இதுவரை பயணித்திராத பாதையில்‌ அழைத்துச்‌ சென்று 
வேறு ஓர்‌ உலகத்தைச்‌ சுற்றிக்‌ காட்டுகிறார்‌. 


யார்‌ அவர்கள்‌? அவர்கள்‌ ஏன்‌ துறவைத்‌ தேர்ந்தெடுத்தார்கள்‌? என்ன 
சாதித்தார்கள்‌? தத்துவச்‌ சிடுக்குகளில்‌ அகப்பட்டுக்கொள்ளாமல்‌ 
தரையில்‌ கால்‌ ஊன்றி நின்று வெல்கிறது யதி. வாழ்வை இப்படியான 
கோணத்திலும்‌ அணுகலாம்‌ என்று உணரவைக்கிறது. 


யதியைப்‌ படிக்கும்‌ போது சில நிகழ்கால / கடந்த கால சாமியார்கள்‌ 
நினைவுக்கு வந்தாலும்‌ கதையின்‌ போக்கில்‌ உடனே மறந்தும்‌ 
மறைந்தும்‌ போகிறார்கள்‌. கதையைப்‌ படித்து முடிக்கும்போது இந்தக்‌ 
கதையில்‌ வரும்‌ கதாபாத்திரங்கள்‌ எந்த ஒரு தனி நபரையும்‌ 
குறிப்பிடுவன அல்ல என்று தோன்றும்போதே, எல்லா முகங்களிலும்‌ 
நம்முடையதைப்‌ பொருத்திப்‌ பார்க்கவும்‌ வைப்பதே இதன்‌ வெற்றி. 


ஒவ்வொரு கதாபாத்திரமும்‌ அவை பேசும்‌ வசனங்களும்‌ நாம்‌ 
அருகிலேயே இருந்து அந்தக்‌ காட்சிகளை காணுவது போல உணர்த்தி 


https://telegram.me/aedahamlibrary 
இருக்கிறார்‌. சமயத்தில்‌ நாமே பேசுவது போல! 


துறவின்‌ வெற்றி என்பது துறவையும்‌ துறத்தலில்‌ இருக்கிறது. 
அப்படித்தான்‌ புரிந்துகொள்கிறேன்‌. இந்நாவலில்‌ வருகிற அத்தனை 
சன்னியாசிகளும்‌ ஒரு சாதாரணப்‌ பெண்ணிடம்‌ தோற்றுப்‌ 


போகிறார்கள்‌. 


இவை எல்லாவற்றையும்‌ விட மிகப்‌ பெரிய உண்மை ஒன்று கதையின்‌ 
முடிவில்‌ தெரிகிறது. அது தொடக்கத்தில்‌ இருந்து நம்முடன்‌ பயணிக்கும்‌ 
ஒரு ஓலைச்சுவடியின்‌ ரகசியம்‌. உண்மையில்‌ ரகசியம்‌ என்பது 
சுவடியில்‌ இல்லை. சுவடியாகவே உள்ள கதையின்‌ நாயகர்களான 
நான்கு பேரின்‌ தாயிடம்‌ உள்ளது. மறக்க முடியாத பாத்திரம்‌. 


முழுதும்‌ ஒரு கார்பரேட்‌ சாமியாரின்‌ பார்வையில்‌ விரிகிறது யதி. அவர்‌ 
தேடுகிற ஒரு மனிதர்‌ [அவரது மூத்த சகோதரர்‌] கடைசி வரை அவரைச்‌ 
சந்திப்பதே இல்லை. ஆனால்‌ அவரைத்‌ தேடாதவர்களை அவர்‌ தேடித்‌ 
தேடி சந்திக்கிறார்‌. இந்த அழகிய முரண்‌ நாவலின்‌ இறுதியில்‌ உச்சம்‌ 
பெற்று முற்றிலும்‌ எதிர்பாராத புதிய தரிசனத்தைத்‌ தருகிறது. 


தனக்கென்று ஒரு பேங்க்‌ அக்கவுன்ட்‌ கூட இல்லாத அந்த சாமியார்‌ சகல 
சுகங்களையும்‌ அனுபவிக்கிறார்‌. அனைத்தின்‌ மீதும்‌ படர்ந்து, எதிலும்‌ 
ஒட்டாது விலகுகிறார்‌. வியப்பூட்டும்‌ விமலின்‌ பாத்திரப்‌ படைப்பு, 
கதையில்‌ சரியாக ஏற்றுக்‌ கொள்ளும்‌ விதத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


சொரிமுத்துவை நம்மால்‌ மறக்கவே முடிவதில்லை. அப்படி ஒரு 
அற்புதமான கதாபாத்திரம்‌ அது. கேசவன்‌ மாமா இயல்பான கிராமத்து 
பிராமணர்‌. அவரின்‌ அப்பாவித்தனமான கேள்விகளும்‌ அக்காவின்‌ மீது 
வைத்திருக்கும்‌ அபரிமிதமான பாசமும்‌ மறக்கவும்‌ மறுக்கவும்‌ 
முடியாதது. 


ரொம்பவும்‌ பாவமென்றால்‌ அது வினய்தான்‌. தன்னுடைய முயற்சிகள்‌ 
ஒவ்வொன்றும்‌ தோற்றுப்போய்‌ எதிலும்‌ நிலையின்றிக்‌ கலங்கும்‌ 
மனிதனாக அறிமுகமாகி, இறுதியில்‌ தனது அலைதலின்‌ எல்லையில்‌ 
அதையே தரிசனமாகவும்‌ ஞானமாகவும்‌ பெறுகிறபோது முற்றிலும்‌ 
வேறு பரிமாணம்‌ எய்திவிடுகிறான்‌. 


நம்‌ அன்றாட வாழ்வில்‌ நிறைய வினோத்களைப்‌ பார்க்கலாம்‌. 
விமல்களை நமக்குத்‌ தெரியும்‌. விஜய்யும்‌ வினய்யும்தான்‌ நமக்கு நாம்‌ 
அறியாத பல புதிய உலகங்களுக்கு அழைத்துச்‌ செல்கிறார்கள்‌. 


https://telegram.me/aedahamlibrary 
பரவசமும்‌ நெகிழ்ச்சியும்‌ ஊட்டும்‌ வாசிப்பனுபவம்‌ இதில்‌ எனக்குக்‌ 
கிடைத்தது. அந்த நெகிழ்ச்சியைத்‌ தவறவிட நீங்கள்‌ விரும்பவில்லை 
என்றால்‌ நிச்சயம்‌ யதியைப்‌ படியுங்கள்‌. 


https://telegram.me/aedahamlibrary 
15. ஜானகி கிருஷ்ணன்‌ 


முதலில்‌ அம்மா பாத்திரம்‌ ரொம்பப்‌ பாவமாக இருந்தது. “நான்‌ உன்‌ 
போட்டோவை வச்சுப்பேன்‌” ன்னு சொன்ன கடைக்‌ குட்டி செல்லப்‌ 
பையன்‌ எங்கிருந்தோ போன்‌ பண்ணி “நான்‌ இனி உனக்கு இல்லை - 
நீ சாக மாட்டே”ந்னு சொன்ன பொழுது எனக்கு வருத்தமாக இருந்தது. 
குழந்தைகளுக்கு பார்த்துப்‌ பார்த்துச்‌ செய்த தாய்மார்களுக்குத்‌ தெரியும்‌ 
அது எவ்வளவு கஷ்டம்னு. என்‌ சினேகிதி ஒருமுறை என்னிடம்‌ மகன்‌ 
மிகவும்‌ கடுமையாகத்‌ தன்னிடம்‌ பேசுவதாகச்‌ சொல்லி 
வருத்தப்பட்டாள்‌. சமாதானமாக நான்‌ சொன்னேன்‌ “கைக்‌ 
குழந்தையாக காலால்‌ உதைத்த பொழுது சந்தோஷப்‌ பட்டாய்‌ 
அல்லவா, அதை நினைச்சுக்கோ” இப்போ வார்த்தையால்‌ 
உதைக்கிறான்‌. கொஞ்சம்‌ அனுபவப்‌ பட்டால்‌ அம்மாவைப்‌ புரிந்து 
கொள்வான்‌. 


ஆனால்‌ இந்தக்‌ கதை இதற்கு முற்றிலும்‌ வேறு திசையில்‌ போனது. 
ரசித்துப்‌ படித்த பகுதிகளை தமிழ்‌ படிக்கத்‌ தெரியாத என்‌ மகனுக்குச்‌ 
சொல்வது வழக்கம்‌. அதில்‌ புதர்‌ வர்ணனை ஒன்று. எப்போதும்‌ 
பார்ப்பது தான்‌. யார்‌ அதை உற்றுப்‌ பார்க்கிறார்கள்‌. அடுத்து வந்த 
நாட்களில்‌ இன்னிக்கு என்ன ஸ்பெஷல்‌ என்று கேட்கும்‌ அளவுக்கு 
சுவாரஸ்யம்‌ ஏற்படுத்தியது இந்த வர்ணனை. 


அடுத்து தறி வாத்தியார்‌. காதைக்‌ குடைந்து கொண்டு இருந்து விட்டு 
ஏதோ தெரிந்தைச்‌ சொல்லி விட்டுப்‌ போகும்‌ வாத்தியார்‌. அந்த வயதில்‌ 
மாணவர்களிடம்‌ சாது வாத்தியார்‌ என்ற பெயர்‌ எடுப்பது அபூர்வம்‌. 
சொன்ன விதம்‌ நன்றாக இருந்தது. நாங்கள்‌ படிக்கும்‌ காலத்திலேயே 
தனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்பதற்காக தன்‌ பிரம்பை 
மேசையில்‌ வைத்து விட்டு ஒரு ஆசிரியர்‌ வெளியே போய்‌ விடுவார்‌. 
அந்தப்‌ பிரம்பு பாடம்‌ எடுக்குமோ இல்லையோ எங்களை அமைதியாக 
இருந்த இடம்‌ தெரியாமல்‌ இருக்கச்‌ செய்யும்‌. 


மஹாராஷ்டிர அரசியல்வாதிக்குக்‌ கொடுத்த தண்டனையை அவன்‌ 
மிகவும்‌ ரசித்தான்‌. அதென்ன அடாவடித்தனம்‌? ஒருவரிடம்‌ நன்றாக ஒரு 
பொருள்‌ இருந்தால்‌ இவன்‌ கேட்டவுடன்‌ கொடுத்து விட வேண்டுமோ ? 
மற்றொரு இடத்திலும்‌ இது போல்‌ ஒரு அரசியல்வாதியை தலையை 


https://telegram.me/aedahamlibrary 


தட்டி, உன்‌ தகுதி என்ன தெரிந்து கொள்‌ என்பது போல ஒரு தண்டனை. 
சொரிமுத்துவின்‌ பாஷையில்‌ மிக முக்கியமான உபதேசங்கள்‌. 
அல்பத்துக்கு ஆசைப்படாதே - லட்சியத்தை அடையும்‌ வரை சிறிய 
சித்திகளை பொருட்படுத்தாதே. “பலே சக்தோ நிபத்யதே” பலனில்‌ 
கண்‌ வைத்தால்‌ கட்டுப்படுவாய்‌ என்ற கீதாசாரியன்‌ வார்த்தை. 


விமலுக்கு அடைக்கலம்‌ கொடுத்தவர்‌ பின்னால்‌ குருவும்‌ ஆனார்‌. 
சன்யாசி என்று இல்லை. எந்த கலையோ கல்வியோ, தொழிலோ, நல்ல 
குரு அமைவது அதிர்ஷ்டம்‌. அதுவும்‌ தன்‌ போக்கில்‌ விட்டுப்‌ பிடிக்கும்‌ 
அளவு பொறுமையுள்ள குரு. அவரே அவ்வளவு சொன்ன பின்னும்‌, 
நெடும்‌ தூரம்‌ நடக்க வைத்த பின்‌ விமலிடம்‌ சொல்கிறார்‌. “ஏன்‌ அப்படி 


செய்தாய்‌?” 


“என்‌ விருப்பத்தை ஒதுக்கி விட்டு எதையும்‌ சாதிக்க இயலாது என்று 
எனக்கு எப்பொழுதும்‌ தோன்றுகிறது.” 


“ஆனால்‌ நீ தேர்ந்தெடுத்து விரும்ப பழக வேண்டும்‌. என்றார்‌. உன்‌ 
தவத்தில்‌ நீ அடைய வேண்டியவை அதிகம்‌.” 
“எந்த பெண்ணும்‌ என்னை சலனப்‌ படுத்த அனுமதிக்க மாட்டேன்‌” 


இவ்வளவுக்கு பிறகும்‌ பெண்களிடம்‌ என்‌ விருப்பப்படி இருப்பேன்‌ 
என்றது எனக்கு சம்மதமில்லை. ஏதோ மரியாதை வைத்து அருகில்‌ வரும்‌ 
பெண்களிடம்‌ தவறாக நடந்து கொண்டால்‌ தப்பில்லை என்பது எனக்கு 
சம்மதமாக இல்லை. உனக்கு சரி, தட்டி விட்டு விட்டுப்‌ போகலாம்‌. 
பின்னால்‌ அந்தப்‌ பெண்ணின்‌ எதிர்காலம்‌. அதற்கு பொறுப்பு ஏற்றுக்‌ 
கொள்ளாதவரை அவள்‌ மாற்றான்‌ மனைவி தான்‌. அதற்கான கெளரவம்‌ 
கொடுக்கத்தான்‌ வேண்டும்‌. 


மின்னஞ்சலில்‌ எங்களுக்கு இரவு வரும்‌. விடியும்‌ வரை கூட 
பொறுமையில்லாமல்‌ நடு இரவில்‌ எழுந்து யதி மட்டும்‌ படித்து விட்டு 
திரும்பத்‌ தூங்குவேன்‌. வாசிப்பு அனுபவம்‌ என்பதை சிறு வயதிலேயே 
கண்டிருக்கிறேன்‌. ஆனந்த விகடனில்‌ ஸ்ரீமதி மைதிலி வந்த நாட்கள்‌. 
விகடன்‌ எதிர்‌ வீட்டிலிருந்து வரும்‌. ஸ்கூலுக்கு போகும்‌ முன்‌ 
திங்கட்கிழமை காலையில்‌ எதிர்‌ வீட்டிலிருந்து வாங்கி வருவது என்‌ 
வேலை. வெள்ளிக்கிழமையே வந்தாலும்‌ அந்த வீட்டு மாமி தர 
மாட்டாள்‌. அவாத்து மாமா மடியாக படித்து விட்டு போட்டபின்‌ தான்‌ 
மற்றவர்களுக்கு. மதியம்‌ எங்கள்‌ வீட்டு கூட த்தில்‌ அந்த மாமி, அவர்‌ 
மாமியார்‌, இன்னும்‌ சிலர்‌, எதிரில்‌ ஒரு விறகு கடை அதன்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


சொந்தக்காரரின்‌ தாயார்‌, எங்கம்மா அவரை ஆச்சி என்பார்‌. 
எல்லோரும்‌ வருவார்கள்‌. ரேஷன்‌ அரிசியில்‌ கல்லை பொறுக்குவதோ. 
கீரை ஆய்வதோ அவரவர்‌ கை வேலையுடன்‌ கதை கேட்க வருவார்கள்‌. 
அம்மா தான்‌ படித்துக்‌ காட்டுவாள்‌. மற்றவர்களுக்கு எழுத படிக்கத்‌ 
தெரியாது. அந்தக்‌ கதையை எந்த அளவு ஆர்வமாகக்‌ கேட்டார்கள்‌ 
என்பது இப்பொழுது நினைத்தாலும்‌ ஆச்சர்யமாக இருக்கிறது. 
அவரவர்கள்‌ தங்கள்‌ பங்குக்கு தங்கள்‌ கோப தாபங்களை வெளிப்‌ 
படுத்துவது வேடிக்கையாக இருக்கும்‌. 


அப்படி ஒரு லயிப்புடன்தான்‌ யதியை வாசித்தேன்‌. அழகான நடை, 
தெளிவான வார்த்தைகள்‌. மொழியின்‌ குழந்தை என்று குரு சொன்னது 
சரியே. “வாசா தர்மம்‌ அவாப்னுஹி” என்று வால்மீகி ராமாயணத்தில்‌ 
சீதை சொல்வாள்‌ ஆஞ்சனேயனைப்்‌ பார்த்து. 


இன்னும்‌ நிறைய எழுத வாழ்த்துகள்‌. 


https://telegram.me/aedahamlibrary 
16. டாக்டர்‌ ஆர்‌. திருநாவுக்கரசு 


நாவலின்‌ ௧ரு ஒரு ஆசாரமான அய்யங்கார்‌ குடும்பத்தில்‌ பிறந்த நான்கு 
பிள்ளைகளைப்‌ பற்றியது. ஒவ்வொருவரும்‌ ஏதோ ஒன்றைத்‌ தேடி, 
பெற்ற தாய்‌ தந்தையைத்‌ தவிக்கவிட்டு குடும்பத்தில்‌ இருந்து 
விலகுகிறார்கள்‌. பெரியவன்‌ விஜய்‌ பற்றிய நிகழ்வோடு ஆரம்பிக்கிறது 
நாவல்‌. அவன்‌ தம்பிக்கு தரும்‌ அதிர்ச்சியான அனுபவங்கள்‌. 
அடுத்தடுத்து ஒவ்வொருவருக்கும்‌ நடக்கும்‌ வினோதமான 
அனுபவங்கள்‌- காவா] நிகழ்வுகள்‌. சொரிமுத்து, சர்புதீன்‌ என சில 
சித்தர்கள்‌ குறுக்கீடு. சிவ மூலிகை அனுபவங்கள்‌. உடற்கூறு சார்ந்த 
இளம்‌ வயது கனவுகள்‌, காதல்‌, சந்திராசாமி போல மாறும்‌ ஒரு 
பிள்ளையின்‌ அரசியல்‌ அனுபவங்கள்‌. திருமணத்துக்கு முதல்‌ நாள்‌ ஓடிப்‌ 
போகும்‌ ஒரு பிள்ளை. இதனால்‌ தற்கொலை செய்து கொள்ளும்‌, 
பின்னாளில்‌ ஆவியாக அலையும்‌ பெண்‌ சித்ரா. பிள்ளைகள்‌ போனபின்‌ 
கணவனையும்‌ இழந்து தவிக்கும்‌ தாய்‌. உறுதுணையாக கேசவன்‌ 
என்னும்‌ சகோதரன்‌. 


கதையை விவரிக்காமல்‌ எளிமையாகச்‌ சொன்னால்‌ அம்மாவின்‌ 
மரணத்தில்‌ கூடும்‌ மூன்று பிள்ளைகள்‌. அவர்கள்‌ மூத்தவனுக்காக காத்து 
இருக்கும்‌ போது, தணலாக வந்து விஜய்‌ அம்மாவின்‌ கழலில்‌ வீழ்வது. 
திரும்ப நாயாக வந்து கதை சொல்லிக்கு ஆசி கூறுவதாக முடிகிறது 
நாவல்‌. இதில்‌ உள்ள முக்கிய முடிச்சான ஓலையைப்‌ பற்றியும்‌, 
அம்மாவின்‌ வாழ்வு ரகசியத்தைப்‌ பற்றியும்‌ நான்‌ இப்போது சொல்ல 
விரும்பவில்லை. அது நாவல்‌ படிக்கும்‌ சுவாரசியத்தை கெடுத்து விடும்‌. 


அழகான வர்ணனைகள்‌, மிகையில்லாத வார்த்தைகள்‌. சின்னச்‌ சின்ன 
திருப்பங்கள்‌, பேசும்‌ நாய்கள்‌- கட்டைவிரல்‌ மடிப்பில்‌ மறையும்‌ 
இடாகினிப்‌ பேய்‌ - அரசியல்வாதிகள்‌ மதவாதிகளிடம்‌ அடைக்கலம்‌ 
தேடும்‌ அவலம்‌. புத்தகம்‌ முழுதும்‌ பல அரிய சொற்தொடர்கள்‌ நம்மை 
ஆகர்ஷிக்கின்றன. 

* மரணத்தை ஏன்‌ வெல்லவேண்டும்‌? வாழ்வின்‌ அனைத்து 
பிசிறுகளையும்‌ நாம்‌ ரசிக்க வேண்டும்‌. 


* நம்‌ இஷ்டத்துக்கு நிகழ மறுக்கும்‌ அற்புதமான இந்த வாழ்வு எனக்கு 
போதும்‌. இதன்‌ கசப்பு எனக்கு பிடித்தருக்கிறது. துவர்ப்பு 


https://telegram.me/aedahamlibrary 


பிடித்திருக்கிறது. வாசனையும்‌, துர்நாற்றமும்‌ எனக்கு பாதுகாப்பாக 
உள்ளன. அன்பு ஒரு மாயை. அன்பைப்‌ பெறுவதும்‌ செலுத்துவதும்‌ ஒரு 
மாய யதார்த்தம்‌. சுதந்தரத்தின்‌ முதல்‌ விதியே அடுத்தவனை 
நினைக்காது இருப்பதும்‌, அவன்‌ சொற்படி வாழாதிருப்பதும்‌. 
* நாம்‌ இருந்த அம்மாவின்‌ பனிக்குடத்தில்‌ கண்ணீரே 
நிறைந்திருக்கிறது. துடைப்பதற்கு நம்மில்‌ யாரேனும்‌ கையை 
நீட்டினாலும்‌ மேலும்‌ கண்ணீரையே பூச நேரும்‌. 

* என்‌ சன்னியாசம்‌ முற்றிலும்‌ சுயநலம்‌ சார்ந்தது, என்‌ சுதந்திரமே என்‌ 
விழைவு, என்‌ மகிழ்ச்சியே என்‌ தியானப்‌ பொருள்‌. 


அத்தியாயங்களை இந்தப்‌ புயல்‌ மழையில்‌ வேகம்‌ குறைவான நெட்‌ 
இணைப்பில்‌ இறக்குவது சிரமமாக உள்ளது. ஆனால்‌ அத்துயரம்‌ 
படிக்கும்‌ போது மறைந்து, மகிழ்ச்சி நிறைகிறது. பூரண புத்தகமாக 
வரும்போது இலகுவாகப்‌ படித்து மீண்டும்‌ ரசிப்பேன்‌. 


https://telegram.me/aedahamlibrary 
17. டாக்டர்‌ வாசுதேவன்‌ திருமூர்த்தி 


பாராவின்‌ யதியை ஆரம்பத்தில்‌ இருந்து படித்து வந்தேன்‌. கொஞ்சம்‌ 
ஆன்மிக நாட்டம்‌ இருந்ததால்‌, இது பத்தி என்ன எழுதப்போகிறார்‌ 
என்று ஒரு ஆவல்‌ இருந்தது. நிறைய விஷயங்கள்‌ புதிதாகத்‌ 
தெரியவந்தன. ஆரம்ப காலத்தில ட்விட்டர்ல இவர்‌ போட்ட லிங்கை 
தேடிப்போய்‌ தினமணி இணைய பதிப்பில்‌ படிச்சு ஆஹா, ஓஹோ, 
அப்பறம்‌ போன்ற கருத்தாழமிக்க கமெண்ட்ஸ்‌ போட்டுக்கொண்டு 
இருந்தேன்‌. அப்பறம்‌ கதை உள்ள இழுத்து, கமெண்ட்‌ போடுவதை 
நிறுத்திட்டேன்‌. 

பிரபஞ்சம்‌ மிகவும்‌ பெரியது. என்ன வேணும்னாலும்‌ நடக்கும்‌. 
இல்லைன்னு சொல்ல முடியாது. இவர்‌ விவரிச்சு இருக்கற பல 
விஷயங்கள்‌ நடக்க முடியாதுன்னு தோணினாலும்‌ சாத்தியமே. 


நிறையவே ரிசர்ச்‌ பண்ணி இருக்கார்‌. கடைசில நான்‌ டாக்டர்ன்னு 
பாத்து என்ன டாக்டர்ன்னு விசாரிச்சு ஒரு சந்தேகம்‌ கேட்டார்‌. அந்த 
விஷயத்துல என்ன எழுதி இருந்தாலும்‌ யாரும்‌ கேள்வி 
கேட்கப்போறதில்லை. இருந்தாலும்‌ இவருக்கு அது சரியா இருக்கணும்‌ 
போலிருக்கு. ஷீஷாய்ட்‌ பர்சனாலிட்டியோ என்னவோ! 


கதை திருப்பித்‌ திருப்பி முன்னேயும்‌ பின்னேயும்‌ போய்‌ போய்‌ வந்தது 
எனக்குக்‌ கொஞ்சம்‌ ஆயாசத்தைக்‌ கொடுத்தது. வயசாச்சா? 
எனக்குத்தான்‌. அந்த காரணத்தால்‌ கீப்பிங்‌ ட்ராக்‌ கொஞ்சம்‌ கஷ்டமா 
இருந்தது. 

சிகைக்காய்‌ பொடி டப்பாவில்‌ போட்டு வைத்த ரோஜாப்பூ வாசனை 
ன்னு எல்லாம்‌ ..... சாஆஆர்‌! இதெல்லாம்‌ டூ மச்‌. 


ஓடிப்போன நாலுமே உருப்படலை. ஒவ்வொண்ணும்‌ ஒரு திசை. விஜய்‌ 
ராஜ யோகத்தில சித்தனா ஆனாலும்‌ அது அல்டிமேட்‌ இல்லை. ஒரு 
இடை நிலையே. வினய்‌ பாவம்‌. நிறையவே அலைக்கழிப்பு. தந்த்ரீகம்‌ 
மாந்திரீகம்ன்னு போறதில இருக்கிற பிரச்சினைகள்‌. கத்தி விளிம்புல 
நடக்கற மாதிரி சமாசாரம்‌. நிறையவே பிரச்சினைகள்‌. விமல்‌ போலக்‌ 
குழப்பவாதி இருக்கவே முடியாது. ஒரு பக்கம்‌ என்ன நடக்கறதோ அது 
பத்தி கவலை இல்லைன்னு சொன்னாலும்‌ இன்னொரு பக்கம்‌ 
கள்ளப்பணம்‌, ஆயுதக்‌ கடத்தல்‌, கொலைன்னு.. எங்கெங்கயோ 


https://telegram.me/aedahamlibrary 


போறான்‌. சரிப்பட்டு வரலை. மனம்‌ போன போக்கில போறவர்‌ எங்கே 
உருப்படியா போக முடியும்‌? எங்கேயும்‌ போகத்‌ 
தேவையில்லைன்னுதான்‌ பாரா கிட்டேருந்து பதில்‌ வரும்‌ போலிருக்கு! 
மூணாவது பையன்‌ மட்டும்‌ பக்தில மூழ்கியாச்சு. மெதுவா கரை 
சேந்துடுவான்‌. 

எந்த ஜன்மத்திலும்‌ கிடைச்ச ப்ராக்ரஸ்‌ நல்லதுதான்‌. இந்த ஜன்மத்தில 
கரை சேராட்டாலும்‌ அடுத்த ஜன்மங்களில்‌ விட்ட இடத்திலேந்து ஜீவன்‌ 
தொடரும்‌. அந்த வகையில்‌ கிடைச்ச ப்ராக்ரஸ்‌ நல்லதேன்னு 
விட்டுடலாம்‌. 


நிறைய கேள்விகள்‌, லூஸ்‌ எண்ட்ஸ்‌ இருந்தாலும்‌... மொத்தத்தில்‌ நல்ல 
நாவல்‌! வாழ்த்துகள்‌. 


https://telegram.me/aedahamlibrary 
18. அரங்கப்பெருமாள்‌ கோவிந்தசாமி 


துறவறம்‌ எனும்‌ சத்திய தடம்‌ தேடிச்‌ சென்ற நாவலுடன்‌ நானும்‌ 
பயணித்தேன்‌. மறக்க முடியாத அனுபவம்‌ இது. 


திஜாவின்‌ கும்பகோணம்‌ - காவிரி போல கேளம்பாக்கம்‌ கோவளம்‌ 
கடற்கரை மற்றும்‌ திருவிடந்தை பெருமாள்‌ இந்நாவலெங்கும்‌ 
வியாபிக்கிறார்கள்‌. அந்த விவரிப்பு தரும்‌ சிலிர்ப்பே என்னை ஜீவத்‌ 
தடத்தைத்‌ தேடிச்‌ செல்லுவதை உறுதிப்படுத்துகிறது. செங்கல்பட்டு 
மாவட்டத்தின்‌ ஒரு சிறிய கடலோர கிராமத்தில்‌ கிளம்பி, கேரளத்தில்‌ 
மாந்திரீகம்‌ கற்று, மடிகேரி மழையில்‌ நனைந்து இமயமலையில்‌ திரிந்து 
திருவண்ணாமலையில்‌ உச்சம்‌ அடைந்து கன்னியாகுமரியின்‌ 
நிறைவுறுகிறது இந்தப்‌ பயணம்‌. அங்கேதான்‌ பல உண்மைகள்‌ நமக்குக்‌ 
காட்டப்படுகிறது. அம்மா,கேசவன்‌ மாமா, பத்மா மாமி,சித்ரா ஆகியோர்‌ 
மைய நோக்கு விசையாகவும்‌, நான்கு வி' க்களும்‌,சொரிமுத்துவும்‌ மைய 
விலக்கு விசையாகவும்‌ இருந்து நாவலில்‌ சுழல்கிறார்கள்‌. இறுதியில்‌ 
மைய நோக்கு விசையை நோக்கி நகர்ந்து மையம்‌ விலகிச்‌ செல்கிற ஒரு 
அற்புதமான கட்டமைப்பு படிப்பனுபவத்தையே பரவசமாக்குகிறது. 


அம்மா எனும்‌ தேர்‌ விஜய்‌,வினய்‌,வினோத்‌,விமல்‌ எனும்‌ சக்கரங்களால்‌ 
இயக்கப்படுகிறது. அம்மாதான்‌ முதன்மையான பாத்திரம்‌. இதற்கு 
இணைப்‌ பாத்திரம்‌ இல்லை என்பது என்‌ கருத்து. மாமி,கேசவன்‌ மாமா 
ஆகியோரின்‌ ஆகிருதி பெரிது என்றாலும்‌ அம்மாவின்‌ விசுவரூபத்துக்கு 
முன்‌ ஒன்றுமில்லை. சம்சுதீன்‌ மற்றும்‌ சொரிமுத்து இருவரும்‌ 
அற்புதமான வார்ப்புகள்‌. சித்தர்களின்‌ பல நிலைகள்‌ இவர்களின்‌ 
மூலமே காட்டப்படுகிறது. பத்மா மாமி,பேயாய்‌ அலையும்‌ சித்ரா என்ற 
துணை பாத்திரங்கள்‌ சிலிர்ப்பூட்டுகின்றன. 


துறவு என்பது பல நிலைகளைக்‌ கொண்டது.காட்டில்‌ தவம்‌ புரிந்து 
மந்திரங்களை உச்சரித்து, கடவுளைக்‌ காண நினைப்பது மட்டுமல்ல. 
ஒவ்வொருவரின்‌ வாழ்வும்‌ அதனதன்‌ நிலைகளில்‌ துறவறமே. 
உண்மையான துறவி அம்மா என்ற பாத்திரம்‌ என்று கணிக்க 
முடிந்தாலும்‌,அந்த பாத்திரத்தின்‌ உள்ளுக்குள்‌ பல உண்மைகள்‌ புதைத்து 
வைத்து தன்னோடு கொண்டு செல்கிறது. பாசம்‌,பரிவு, உண்மைகளின்‌ 
உறைவிடம்‌ என விரியும்‌ இவளின்‌ வாழ்வு, பாதி உண்மைகளை 


https://telegram.me/aedahamlibrary 


வெளிப்படுத்தி,மீதியை மறைபொருளாய்க்‌ கொண்டு இருக்கும்‌ 
அவளின்‌ கடைசி பத்து வினாடிகளில்‌ அந்த எட்டு வினாடிகளில்‌ 
தெரியும்‌ புன்சிரிப்போடு உச்சம்‌ பெறுகிறாள்‌. தனது கணவனின்‌ விரல்‌ 
நுனிகூடத்‌ தன்மீது படவிடாமல்‌ முழு வாழ்வையும்‌ வாழ்ந்து முடிக்க ஒரு 
பெண்ணால்‌ முடியுமா! அப்படியான வாழ்வில்‌ ஒரு குடும்பத்தைக்‌ 
கட்டமைத்து, அதைக்‌ கலைத்து ஆடவும்‌ தோன்றுமா! பெண்மையின்‌ 
பெரும்‌ சக்தியை இதுவரை காணாத வேறொரு பரிமாணத்தில்‌ 
இந்நாவலில்‌ தரிசிக்க முடிகிறது. 


அடுத்து கேசவன்‌ மாமா, அற்புதமான பாத்திரம்‌. மனைவிக்காக சில 
காலம்‌, அக்கா மற்றும்‌ அத்திம்பேருக்காக சிலகாலம்‌, குழந்தைகளுக்காக 
சில காலம்‌ அக்கா மற்றும்‌ பத்மா மாமிக்காக மீதிக்‌ காலம்‌ என 
மற்றவர்களுக்காவே வாழும்‌ வாழ்வு இவருடையது. காணாமல்‌ 
போனவர்களைத்‌ தேடுவதாக இருக்கட்டும்‌,அக்காவை கவனித்து 
கொள்வதாகட்டும்‌, அக்காவின்‌ கடைசி நேரத்தில்‌ படும்‌ பாடாக 
இருக்கட்டும்‌ - இவரின்‌ பேச்சுக்கள்‌ [வசனங்கள்‌ |], ஒரு சாதாரண 
பிராமண மாமாவைத்‌ தன்னில்‌ வெளிப்படுத்தி, அக்கா கொள்ளி வைக்க 
வேண்டும்‌ என்று சொன்னவுடன்‌ மறுத்து, "அவ அக்கா இல்லடா,என்‌ 
அம்மா" என்ற இடத்தில்‌ உச்சம்‌ அடைகிறார்‌.அவரின்‌ மூலமும்‌ முடிவும்‌ 
தெரியவே இல்லை. திருவிடந்தையில்‌ அவரின்‌ வாழ்வு இருப்பதாலும்‌ 
மற்றவருக்காகவே வாழ்வதாலும்‌ அவரைக்‌ கல்யாண பெருமாளாகவே 
நான்‌ நினைக்கிறேன்‌. 


பத்மா மாமி மற்றும்‌ அவளின்‌ மகள்‌ சித்ரா ஒரு அற்புதம்‌. 

நித்ய கல்யாணப்பெருமாள்‌ தவிர ஏதும்‌ அறியாத, ஜாதக 
நுணுக்கங்களை அறிந்தும்‌ , சித்ரா நிலை அறிந்தும்‌ 

கவலை எனும்‌ சிலந்தி வலையில்‌ சிக்கி , 

நித்திய பெருமாள்‌ கோவிலில்‌ படுத்து, 

அங்கேயே உயிரை விடத்‌ துணிந்து, 

கடவுளைத்‌ தண்டிக்கத்‌ துடிக்கும்‌ அந்த உக்கிரம்‌, அப்பப்பா! 
சித்ராவின்‌ திருமணம்‌ தோல்வியில்‌ முடிந்து, பேயாய்‌ 

கோவளம்‌ கடற்கரையில்‌ அலைந்து திரிந்து, 

வெறியோடு பழிவாங்கும்‌ எண்ணத்தோடு உலவுகிறாள்‌. 
இவள்தான்‌ இடாகினி என்றபோது ஒரு திருப்பம்‌ உண்டானாலும்‌ மெ 
தவத்தையே, தேவியின்‌ உதிரத்தின்‌ 

ஒரு சொட்டைத்‌ தலையில்‌ சுமந்தாலும்‌ - 

பழிவாங்கத்‌ துடிப்பதினால்‌ அவளின்‌ துறவு நிறைவு பெறவில்லை. 


https://telegram.me/aedahamlibrary 


விஜய்‌ ,வினய்‌ ,விமல்‌ மற்றும்‌ வினோத்‌ இவர்களின்‌ மூலமாகத்தான்‌ 
நாம்‌ அனைத்து தரிசனங்களும்‌ அடைகிறோம்‌. ஒவ்வொன்றும்‌ ஒரு 
விதம்‌, ஒவ்வொன்றிலும்‌ ஒவ்வொரு விதமான உக்கிரம்‌. நால்வரில்‌ 
கதைசொல்லி விமல்‌ எனக்குச்‌ சற்று நெருக்கமாக இருந்தான்‌. எதையும்‌ 
அலட்டிக்கொள்ளாமல்‌ அலசும்‌ அவனது வார்ப்பு மிகவும்‌ ஈர்த்தது. 


துறவு நிலை குறித்த மேலோட்டமான, சிதறலான எண்ணங்களும்‌ 
தகவல்களும்‌ மட்டுமே நமக்கு இதுவரை கிடைத்து வந்திருக்கின்றன. 
யதி, இந்த இயலின்‌ அடியாழம்‌ வரை அழைத்துச்‌ சென்று தரிசிக்க 
வைக்கிறது. 


https://telegram.me/aedahamlibrary 
19. ஏ.கே. சேகர்‌ 


பா.ராகவன்‌ தினமணி டாட்காமில்‌ எழுதிய யதி நாவலை முழுவதும்‌ 
வாசித்தேன்‌. இதற்குமுன்‌ அவர்‌ எழுதிய பலவற்றை வாசித்திருந்தாலும்‌ 
யதி தந்தது வேறு விதமான அனுபவம்‌. யதி, துறவொழுக்கம்‌ அல்லது 
ஒழுக்க மீறலைக்‌ கருவாகக்‌ கொண்டது. யோகிகள்‌, சித்தர்கள்‌, 
ஞானிகள்‌ முதல்‌ சாதாரண சன்னியாசிகள்வரை பலபேர்‌ நாவலில்‌ 
வந்தாலும்‌ அவர்களின்‌ தோற்றத்துக்கு அப்பால்‌ உள்ளதைத்‌ தோண்டி 
எடுப்பதே நோக்கம்‌ என்பது தொடக்கத்திலேயே புரிந்துவிடுகிறது. 


ஒரு குடும்பத்தில்‌ பிறந்த நால்வரும்‌ ஏதோ சாபத்தின்‌ விளைவாக 
வெவ்வேறு சூழ்நிலைகளில்‌ துறவை மேற்கொள்கிறார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌ தொடர்பின்றி தேசம்‌ முழுதும்‌ எங்கெங்கோ சுற்றி 
அலைகிறார்கள்‌. இந்த அலைச்சலும்‌ உள்ளங்களுக்குள்‌ நிகழும்‌ ஓயாத 
அலைச்சலும்‌ எங்கு சங்கமிக்கப்போகின்றன என்ற ஆர்வம்‌ நம்மை 
விடாது துரத்துகிறது. நாவலின்‌ தொடக்கத்தில்‌ மூத்தவன்‌ விஜய்‌ 
வெளிக்காட்டும்‌ சித்தனைப்‌ போன்ற நடவடிக்கைகளும்‌, செயல்களும்‌ 
விமல்‌ மட்டுமல்ல வாசிக்கும்‌ நம்மையும்‌ வியக்கவைக்கிறது. விமல்‌ 
கதையின்‌ ஹீரோ மட்டுமல்ல; கதைசொல்லும்‌ பாங்கில்‌ நிஜத்தில்‌ 
ராகவனையே விமலாகப்‌ பார்க்கிறேன்‌. ஒவ்வொரு வர்ணனையும்‌, 


காட்சிகளும்‌ விமலின்‌ பாத்திரத்தில்‌ ராகவனையே முன்னிறுத்துகின்றன. 


அம்மாவும்‌,அப்பாவும்‌ திருப்போரூரில்‌ நிறம்‌ மாறாத பூக்கள்‌ படம்‌ 
பார்த்தது முதல்‌ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று என்றால்‌ கோவளம்‌ 
தர்காவுக்குச்‌ செல்வதும்‌ சம்சுதீன்‌ பாயிடம்‌ ஓதிக்கொண்டு வருவதும்‌, 
அதே சம்சுதீனை ஒரு சித்தராக வினய்‌ சொரிமுத்து மூலம்‌ மறு அறிமுகம்‌ 
பெறுவது வரை நிகழும்‌ சம்பவங்கள்‌ ஒன்றோடொன்று தொடர்பற்றது 
போன்ற தோற்றத்தைக்‌ கொண்டிருந்தாலும்‌ யோசிக்கும்போது வேறு 


பல உண்மைகளை விளக்குகின்றன. 


ஸ்ரீரங்கத்தில்‌ வினோத்துக்கு ஆற்றில்‌ லிங்கம்‌ கிடைக்கிறது. ஆனால்‌ 
அவன்‌ ஏன்‌ கிருஷ்ண பக்தனாகிவிடுகிறான்‌? வினய்‌ 
திருவானைக்காவல்‌ சொரிமுத்து சித்தனிடம்‌ வித்தைகளைக்‌ 
கற்றுக்கொள்கிறான்‌. ஆனால்‌ எப்படித்‌ தடம்‌ மாறி ஆவிகளின்‌ பிடியில்‌ 
போய்‌ விழுகிறான்‌? வாழ்வின்‌ புதிர்த்தன்மைகள்‌ ஒவ்வொன்றும்‌ 


https://telegram.me/aedahamlibrary 


சுவாரசியமானவை. அவற்றை அவிழ்ப்பதும்‌, அவிழ்க்க முடியாமல்‌ 
போவதுமேகூட. 


நாவலின்‌ மிக முக்கியக்‌ கட்டம்‌ என நான்‌ கருதுவது, அந்த சித்ரா 
கதாபாத்திரத்தின்‌ உக்கிரம்‌. திருமணத்துக்கு முதல்‌ நாள்‌ வினோத்‌ ஓடிப்‌ 
போக அவனுக்கு உள்ள நியாயம்‌ சித்ராவுக்குத்‌ தெரியாது. தற்கொலை 
செய்துகொண்டு அவள்‌ இறந்து போகிறாள்‌. தனது மரணத்துக்குப்‌ பிறகு 
தவமிருந்து, காத்திருந்து வினோத்தைக்‌ கொலை செய்ய அவள்‌ 
தேர்ந்தெடுக்கும்‌ வழி உண்மையிலேயே திகைக்கச்‌ செய்துவிடுகிறது. 
மூன்று சகோதரர்களையும்‌ அவள்‌ ஆட்டிப்படைத்து வினோத்தை அவன்‌ 
லட்சியத்தை நெருங்க விடாமல்‌ செய்ய அவள்‌ மேற்கொள்ளும்‌ 
முயற்சிகள்‌ யாரும்‌ கற்பனை செய்யக்கூட முடியாது. 


திருவிடந்தையில்‌ தொடங்கி, திருவண்ணாமலை, 
பொதியமலை,மடிகேரி,காசி,அலகாபாத்‌ திரிவேணி சங்கமம்‌, 
கொல்கத்தா,இமயம்‌,நேபாளம்‌ என்று எங்கெங்கோ பயணிக்கிறது 
நாவல்‌. அத்தனை அலைச்சலுக்கும்‌ உச்சம்‌ விஜய்‌ தணலாகி வந்து 
தாய்க்குக்‌ கொள்ளி வைக்கும்‌ தருணமே. எதைத்‌ தேடிச்‌ சென்று என்ன 
பெற்றோம்‌ என்று எல்லோருமே எப்போதேனும்‌ தமக்குள்‌ 
கேட்டுக்கொள்வதுண்டு. அதையே வாழ்வாக்கிக்கொண்டவர்களின்‌ 
உலகில்‌ கிடைப்பதல்ல; தேடலே எல்லாமாக இருந்துவிடுகிறது. 


மறக்க இயலாத வாசிப்பு அனுபவத்தை அளித்த பா.ராகவனின்‌ 
எழுத்தாளுமைக்கு என்‌ உள்ளார்ந்த நன்றியும்‌ வாழ்த்துகளும்‌. 


https://telegram.me/aedahamlibrary 
20. துளசி கோபால்‌ 


அன்புள்ள அனியன்‌ பா.ராகவனுக்கு, 


யதி வாசித்தேன்‌. ஐந்துநாள்‌ தொடர்‌ வாசிப்பு. அதன்‌ பின்‌ மூன்று 
நாட்கள்‌ ஆச்சு அதிலிருந்து மீண்டுவர! 


இதுவரை உங்கள்‌ எழுத்துகளை அங்கொன்றும்‌, இங்கொன்றுமா 
வாசிச்சிருக்கேனே தவிர , ஒரு முழுத்‌ தொடரா வாசிக்க வாய்ப்பே 
கிடைக்கலை. யதி வாசகர்‌ கடிதங்கள்‌ பார்த்துட்டுத்தான்‌ அப்படி என்ன 
இருக்குன்னு உள்ளே போனேன்‌. போனேனா..... அவ்ளோதான்‌. 
அப்படியே உள்ளே இழுத்துப்‌ போயிருச்சு! 


சந்நியாசிகள்‌, துறவறம்‌ என்ற சொற்கள்‌ எல்லாம்‌ கூடுதல்‌ 
கொக்கிகளாகத்தான்‌ எனக்கிருந்தது. குடும்பத்தில்‌ தகப்பனின்‌ துறவறம்‌ 
கண்டவள்‌ நான்‌. என்ன துறவறம்‌ அது? வேண்டாத காரியங்கள்‌ பலதும்‌ 
செய்து, கட்டிய மனைவியையும்‌, பெற்ற பிள்ளைகளையும்‌ படுத்தி 
எடுத்தபின்‌, மனைவி இறந்த பிறகு, மனைவி இறக்கும்‌ தருவாயில்‌ 
இருந்தபோது, யாரும்‌ வேணாமுன்னு உதறிப்போன துறவறத்தில்‌ அறம்‌ 
இருந்ததாக எனக்குத்‌ தெரியலை. அதுக்கு முன்னால்‌ மட்டும்‌ 
குடும்பத்தோடு கொஞ்சிக்குலவிக்கிட்டு இருந்தாரா என்ன? மற்ற 
குடும்ப அங்கத்தினர்கள்‌ போகட்டும்‌ பீடை என்றுதான்‌ 
நினைத்திருப்பார்கள்‌. யாரும்‌ வருந்தினதாத்‌ தெரியலை... 


யதி வாசிப்பில்‌ சந்நியாச வாழ்க்கையின்‌ திரிசமன்களை வாசித்த பின்‌, 
இனி எந்த சந்நியாசியைக்‌ கண்டாலும்‌, நினைத்தாலும்‌.... நம்பிக்கையே 
வராது எனக்கு! இப்போ இருக்கும்‌ பல சந்நியாசிகளின்‌ (கார்ப்பொரேட்‌ 
சந்நியாஸிகள்‌ உட்பட) மூலக்கூறுகள்‌ எல்லாத்தையும்‌ வெட்ட 
வெளிச்சமாக்கிட்டீங்க. இனி யார்‌ மேலும்‌ நம்பிக்கை வர்றது 
கஷ்டம்‌..... ஆசிரமங்களின்‌ நடப்புகளைப்‌ பார்த்தால்‌ ..... சந்தேகம்‌ 
இன்னும்‌ பலமாக வருது. யாருடைய பினாமியோ? 


கேசவன்‌ மாமா என்ன ஒரு உயர்ந்த ஆத்மா! அவரை அப்படித்‌ தனியே 
விட்டு வச்சுருக்க வேணாம்‌. போகட்டும்‌.. அவருடைய கர்மா. 
நாவலைப்‌ பற்றி ஒன்னும்‌ விஸ்தரிச்சு எழுதப்போறதில்லை. 
கற்பனையில்‌ கூட நினைக்க முடியாத பல சம்பவங்கள்‌ ஹாரி பாட்டர்‌ 


https://telegram.me/aedahamlibrary 
லெவலுக்குக்‌ கொண்டு போயிருக்கு! என்ன ஒரு சித்து வேலைகள்‌? 


அப்பப்பப்பா.... 


கிருஷ்ணன்‌ ஒரு தத்துவம்‌ என்றதைத்தான்‌ என்னால்‌ கடைசிவரை 


தாங்க முடியலை. ரத்தமும்‌ சதையுமா அவனை பாகவதத்திலும்‌, 
மஹாபாரதத்திலும்‌ வாசிச்சு உருகிப்போனவள்‌ நான்‌. 


அப்புறம்‌, இந்த நால்வரின்‌ பெயரில்‌ கடைசிவரை எனக்குக்‌ குழப்பமே. 
முதலும்‌ கடைசியும்‌ விஜய்‌, விமல்‌ என்று இருக்கும்‌ தெளிவு, மற்ற 
ரெண்டு பெயர்களில்‌ வரலை. அது வினய்யா, வினோத்தான்னு 
குடைச்சல்தான்‌. இதுக்குப்‌ பேசாம ஏ பி ஸி டின்னு வச்சுருந்தால்கூட 
நினைவு வச்சு வாசிச்சுக்கிட்டே போக கொஞ்சம்‌ சுலபமா 
இருந்துருக்கும்‌! 

களேபரமா இப்போ இருக்கும்‌ திருவிடந்தை ஊர்‌, அப்போ எப்படி 
இருந்ததுன்னு வாசிச்சதும்‌ அங்கலாய்ப்பா இருந்தது உண்மை. 


சவுக்குத்‌ தோப்புகள்‌ எல்லாத்தையும்‌ காலி பண்ணிட்டு, எல்லா 
இடங்களும்‌ கமர்ஸியலா ஆனது மஹா மோசம்‌. காலம்‌ மாறணும்தான்‌. 
அதுக்காக இப்படியா? 

ஆனாலும்‌ அஞ்சுநாட்கள்‌ கட்டிப்போட்ட இந்த யதியை மறப்பது 
கஷ்டமே! புத்தகமா ஒருமுறை வாசிக்கத்தான்‌ வேணும்‌. அடுத்த 
இந்தியப்‌ பயணத்தில்‌ தேடுவேன்‌. 


அளவற்ற பிரியங்களுடன்‌, 
துளசி சேச்சி. 


https://telegram.me/aedahamlibrary 


பா. ராகவனின்‌ நாவல்கள்‌ 


அலை உறங்கும்‌ கடல்‌ 

அலகிலா விளையாட்டு 

மெல்லினம்‌ 

கொசு 

புவியிலோரிடம்‌ 

தூணிலும்‌ இருப்பான்‌ 

ரெண்டு 

கால்‌ கிலோ காதல்‌ அரை கிலோ கனவு 
. பூனைக்கதை 

0. யதி 
1. சிமிழ்க்கடல்‌ (பூனைக்கதைக்கு முந்தைய 
8 நாவல்களின்‌ முழுத்‌ தொகுப்பு) 


ப முல்‌ மாமு 


ஆசிரியரைத்‌ தொடர்புகொள்ள: wரiterpara@ gmail.com 


